ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: ஸ்ரீமத்‌ வரவரமுநயே நம: 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


(2011 நாட்காட்டி - இணைப்புப்‌ புத்தலம்‌) 


தொகுத்தவர்‌ : 
வேளுக்குடி ஸ்ரீ உ.வே. க்ருஷ்ணன்‌ ஸ்வாமி 


ர] 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


ஆயிரம்‌ திருநாமங்களுக்கு சுருக்கமான பொருள்‌ 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: ஸ்ரீமத்‌ வரவரமுநயே நம: 


Uttle mitt 


பதிப்பு : ஜனவரி 2011 
பிரதிகள்‌ : 100,000 


அச்சிட்டோ 
ஆர்‌ என்‌ ஆர்‌ பிரிண்டர்ஸ்‌, 0 ட 2 ல்‌ ன்‌ 
பப்‌ ஆர்‌ ன்றி 1௩.19, தாண்டவராயன்‌ தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை-600005. 


ரர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 1 


ஸ்ரீ: 
மரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ பொருள்‌ 
குணத்தால்‌ நிறைந்தவன்‌ ; எங்கும்‌ பரந்து ஆள்பவன்‌ 
1... விஸ்வம்‌- மங்களமான குணங்களால்‌ முழுதும்‌ நிரம்பியவர்‌. 
2. விஷ்ணு:- அனைத்துக்குள்ளும்‌ நுழைந்து நீக்கமற நிறைந்திருப்பவர்‌. 
3... வஷட்கார: - அனைத்தையும்‌ தாம்‌ நினைத்தபடி நடத்தி தன்‌ வசத்தில்‌ வைத்திருப்பவர்‌. 
4. பூதபவ்யபவத்ப்ரபு2- முக்காலங்களினும்‌ உள்ளவர்களுக்கெல்லாம்‌ ஸ்வாமி; தலைவர்‌. 
தானே உலகெல்லாம்‌; தானே படைத்து அழித்துக்‌ காப்பவன்‌ 
5 பூதக்றாத்‌ - தன்‌ நினைவாலேயே அனைத்தையு। [ம்‌ படைப்பவர்‌... 
6.  பூதப்‌ருத்‌- படைத்த அனைத்தையும்‌ தானே தாங்குபவர்‌. 
7. பாலு; - ப்ரபஞ்சத்தையே தன்னை விட்டுப்‌ பிரியாமல்‌ சார்ந்திருப்பதாகக்‌ கொண்டவர்‌; மயிலுக்குத்‌ 
தோகைபோல்‌.. 
8... பூதாத்மா - அனைத்துக்கும்‌ ஆத்மாவாக இருப்பவர்‌. அனைத்தும்‌ அவருக்கு உடல்‌. 
9... பூதபாஹு- அனைத்தையும்‌ பேணி வளர்ப்பவர்‌. ஆகையால்‌ அவரே தலைவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 2 


குற்றமற்றவன்‌; ஓப்பிலி அப்பன்‌. 
10. பூதாத்மா - தூய்மையானவர்‌; தனக்கு உடலாய்‌ இருக்கும்‌ சித்‌ மற்றும்‌ அசித்துக்களின்‌ குற்றங்கள்‌ 
தீண்டாதவர்‌. 
11, பரமாத்மா - அனைவருக்கும்‌ ஆத்மாவாக இருப்பவர்‌. தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவர்‌. 
முக்தர்களால்‌ அடையத்‌ தகுந்தவன்‌. 
12. முக்தாகாம்பரமாகதி: -முக்தர்கள்‌ இறுதியாக விரும்பி அடையும்‌ இடமாய்‌ இருப்பவர்‌. 
18. அவ்யய:-யரும்தம்மை விட்டுவிலகாமல்‌ இருப்பவர்‌. வைகுந்தத்தை அடைந்தவன்‌ திரும்புவதில்லை. 
14. புறுஷ - முக்தர்களுக்குத்‌ தன்னையும்‌ தன்‌ குணங்களையும்‌ பேராநந்தத்தோடு அநுபவிக்கக்‌ 
வ! 
15. ஸாகூஷி- மகிமும்மாக்தர்களை நேரே கண்டு மகிழ்பவன்‌. 
18... சேஷக்ரஜ்ரா:-மூக்தர்கள்‌ தம்மோடு மகிழும்‌ நிலமான வைகுந்தத்தை அறிந்திருப்பர்‌, 
17. அஜ: முக்தர்கள்‌ எத்தனை அநுபவித்தாலும்‌, குணங்களால்‌ குறையாதவன்‌. 


18. யோக; - முக்தியை அடைவிக்கும்‌ வழியாகவும்‌ (உபாயமாகவும்‌) ) இருப்பவர்‌... 
19. யோக விதாடம்‌ நேதா - வேறு உபாயமாகிற பக்தியோகத்தைச்‌ செய்பவர்களை வழிநடத்துப்பவர்‌. 
20. ப்ரதாருபுருஷேஸ்வர: - மூல ப்ரக்ருதிக்கும்‌, அதில்‌ கட்டுண்ட ஜீவர்களுக்கும்‌ தலைவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 3 


அனைத்தும்‌ தானே: ஆனால்‌ அவற்றிலும்‌ உயர்ந்தவன்‌ 


RRR 


நாரஸிம்ஹவபு: - நிகரற்ற நரங்கலந்த சிங்க உருவமாகப்‌ பிறந்தவர்‌. 

ஸ்ரீமாந்‌ - ஒளிமிக்க, மனித சிங்க உருவங்கள்‌ பொருந்திய, அழகிய திருமேனி உடையவர்‌. 
ண்ல்‌ ப ண சன ்‌ 

(ருஷோத்தம: - பத்தர்‌. முக்தர்‌, நீத்யர்‌ ஆசிய மூவகை ஆத்மாக்களை விட உயர்ந்தவர்‌. 
ஸர்வ: - அனைத்துப்பொருட்களையும்‌ தன்‌ உடலாகக்‌ கொண்டு, அவற்றை நடத்துபவர்‌. 
ஸ்ரிவ: - மங்களமாக இருப்பவர்‌, அனைவருக்கும்‌ மங்களத்தைக்‌ கொடுப்பவர்‌. 

ஸ்தாணு: - அடியார்களுக்கு நிலைநின்ற பயனைக்‌ கொடுப்பதில்‌ ஸ்தீரமானவர்‌. 


புதையல்போல்‌ மறைந்திருந்து, சரியான நேரத்தில்‌ அடியார்களுக்காக அவதரிப்பவர்‌. 
பாவு: - அவதரிக்கும்போது அடியார்கள்‌ துன்பங்களை நீக்கிக்‌ காப்பவர்‌. 

பர்த்தா - தன்னையே அளித்துத்‌ தாங்குபவர்‌. 

பப்ரப,வ:- அவனை நினைத்தாலே பாபங்களைப்‌ போக்கும்‌ குற்றமற்ற சிறந்த பிறப்பை உடையவர்‌. 


ஜர்‌ வீல்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 4 


35. 


96. 


37. 


£8588 


ப்ரபு: - மனிதனான எளிய பிறப்பிலும்‌ சிந்தயந்தீ, ஸிஸ-பாலன்‌ போன்றோர்க்கு 
மூக்திகாடுத்த மேன்மையுடையவர்‌.. 

ஈஸ்வர: - எளியவராகப்‌ பிறந்தபோதும்‌ அனைவரையும்‌ ஆள்பவர்‌. 

ஸ்வயம்பூ,: - வினைகளின்‌ பயனாகப்‌ பிறவாமல்‌, தன்‌ கருணை மற்றும்‌ விருப்பத்தினால்‌ பிறப்பவர்‌.. 
யம்பு,: - தன்‌ அழகாலும்‌ பண்புகளாலும்‌ அடியார்களுக்குப்‌ வருக்கெடுக்கும்‌ இன்பத்தை அளிப்பவர்‌. 
ஆதித்யா. ர்யமண்டலத்தீன்‌ நடுவே இருப்பவர்‌; உருக்கிய தங்கம்‌ போலத்‌ திகழ்பவர்‌. 


காகா - உலகைப்‌ படைக்க முதலில்‌ நான்முகனைத்‌ தன்‌ கர்பமாகப்‌ படைத்தவர்‌. 
விதாதா - பிரமனாகிய கர்பத்தை வளர்த்து உத்பத்தி செய்பவர்‌. 

கா.துருத்தம: - நான்முகனைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவர்‌. 

அப்ரமேய: - புலன்களுக்கு அளவிடமுடியாதவர்‌; தெய்வங்களுக்கும்‌ அரியவர்‌. 

ஹ்ருஷீகேற: - அனைவருடைய புலன்களையும்‌ ஆளும்‌ தலைவர்‌. இன்பமும்‌, நலமும்‌, செல்வமும்‌ 
பொருந்தியவர்‌. 

பத்மநாப: - நான்முகனின்‌ பிறப்பிடமான தாமரையை உந்தியில்‌ உடையவர்‌. 


விஸ்வகர்மா - பிரமனைப்‌ படைப்பதற்கு முன்னும்‌ பின்னும்‌ அனைத்து செயல்களையும்‌ செய்பவர்‌. 
மநு: - ஸங்கல்பிப்பவர்‌: தன்‌ நினைவின்‌ சிறுபகுதியாலேயே ப்ரபஞ்சத்தைப்‌ படைப்பவர்‌. 
ஸ்தலிஷ்ட விரிவானவர்‌; மயத்தன்போது நுண்ணியதாக ரந்த சித்‌ அசிந்துககளானான 


அற்றவர்‌. 

அக்‌.ராஹ்ய: - யாருடைய உணர்தனுக்கும்‌ அப்பாற்பட்டவர்‌. புத்தியால்‌ பிடிக்க முடியாதவர்‌. 
பட்‌ - படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ ஆகியவை விடாமல்‌ தொடர்வதால்‌ ஓய்வில்லாதவர்‌. 
லோஹிதாக்ஷ: - இல்விளையாட்டாலேயே சிவந்து மலர்ந்த கண்‌ உடையவர்‌. 

ப்ரதர்தந: - ப்ரளயத்தின்போது அனைத்தையும்‌ அழித்து, தன்னுள்‌ ஒடுக்குபவர்‌. 

ப்ரபூ,த: - உலகமே அழிந்தபோதும்‌ நிலையான வைகுந்தச்‌ செல்வத்தால்‌ நிரம்பியவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 


62, 


62. 


64, 


த்ர்க்கத்‌ தாமா - அழியும்‌ விளையாட்டு உலகத்தைவிட (லீலா விபூதி) மும்மடங்கு. ஓ 
பெருத்த வைகுந்தத்தை (நித்ய விபூதி) உடையவர்‌. 

பவித்ரம்‌ - குற்றமற்ற தூய்மையானவன்‌. 

மங்க,எம்பரம்‌ - தீமைகளுக்கு எதீரான சிறந்த மங்களங்களின்‌ இருப்பிடம்‌. 


யத்த முக்த நித்யர்களைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவன்‌ 


ஈம: - ப்ரபஞ்சத்தை ஆட்சிசெய்பவர்‌. 
ரோன்‌ - உணளிபபன்‌, நத்யஸ்ரிகளுக்க்‌ தன்னை அநுபவித்துத்‌ தொண்டுரிய சக்தியை 


ப்ராண: - உயிராய்‌ இருப்பவர்‌: நீத்யஸுரிகளுக்கு உயிர்போலப்‌ ப்ரியமாய்‌ இருப்பவர்‌. 
ஜ்யேஷ்ட, : - அனைத்துக்கும்‌ முன்னோனானபடியால்‌. முதியவன்‌. 

ரேஷ்‌. : - நிதயர்களாலே துதி செய்யப்படும்‌ சிறந்தவர்‌. 

ப்ரஜாபதி: - நித்யர்களுக்குப்‌ பதியானவர்‌: அவர்கள்‌ தொண்டை ஏற்றுக்கொள்பவர்‌. 

ஹிரண்யக/ தூய ஸத்வமயமான பொன்னுலகம்‌ என்னும்‌ வைகுந்தத்தில்‌ வஸிப்பவர்‌. 
பூகர்ப;: - தன்‌ மனைவியான பூமாதேவியை கர்புத்தைப்போல்‌ பாதுகாப்பவர்‌. வராஹாவதாரம்‌ 
செய்து கடலில்‌ நின்றும்‌ இடர்ந்து எடுத்தவர்‌. 

மாதவ: - ஸ்ரீமஹாலக்ஷ்மியின்‌ கணவர்‌. அவளை விட்டுக்‌ கணநேரமும்‌ பிரியாதவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


74, 


மது,ஸூத ந: - மது என்னும்‌ அணரனை அழித்தவர்‌. அதுபோல்‌ அனைத்துத்‌ ஓ 
தீமைகளையும்‌ ஒழிப்பவர்‌. 


ஈஸ்வர: - தடங்கலற்ற ஆட்சி புரிபவர்‌: அனைத்து ஸங்கல்பங்களையும்‌ முடிப்பவர்‌. 
விக்ரமீ - மிக்க திறலுடையவர்‌. எதிர்க்கும்‌ அனைத்தையும்‌ ஒழிக்க வல்லவர்‌. 

த.ந்லீ - ஸார்ங்கம்‌ என்னும்‌ வில்லைப்‌ பிடித்த தன்னிகரற்றவர்‌. 

மேதா, வீ - தன்‌ வருமைக்குத்‌ தக்க ஸர்வஜ்ஞர்‌ (அனைத்தையும்‌ அறிபவர்‌). 

விக்ரம: - வேதவடிவமான கருடனை வாகனமாகக்‌ கொண்டு. தன்‌ விருப்பப்படி செல்பவர்‌. 
அநுத்தம: - தனக்கு மேற்படி யாரும்‌ அற்றவர்‌. 

து.ராதர்ஷ: - கடல்போல்‌ ஆழமானவர்‌. ஆகையால்‌ கடக்கவோ கலக்கவோ வெற்றிகாள்ளவோ 
முடியாதவர்‌. 

க்ருதஜ்ஞ: - ஊய்நன்றி அறிபவர்‌. நாம்‌ செய்யும்‌ சீறுபிசையையும்‌ நினைவில்‌ கொள்பவர்‌. 
ஸுரேம: - தேவர்களுக்குத்‌ தலைவர்‌: ப்ரஹ்மா முதலான தேவர்களையும்‌ ஆட்சி செய்பவர்‌. 


சரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 8 


ஆறும்‌ பேறும்‌ அவனே; மருந்தும்‌ விருந்தும்‌ அவனே. 


883 


மாரணம்‌ - அனைவருக்கும்‌ உபாயம்‌ (தன்னை அடைய தானே வழியாய்‌ இருப்பவர்‌). 

மர்ம - ஸுகரூபமானவர்‌; தானே இனிய பயனாக இருப்பவர்‌, 

விஸ்வரேதா: - ப்றபஞ்சத்துக்கு முதற்காரணமாய்‌ இருப்பவர்‌. உடலையும்‌ புலன்களையும்‌ தன்‌ 
ப்ரஜாப வ: - அவ்கொடுத்த உடலையும்‌ புலன்களையும்‌ கருவிகளாகக்‌ கொண்டு அவரைச்‌ சேரும்படி 


பற்றியவன்‌ தீய கதகளுக்கர்‌ செல்லாதபடி செய்பவன்‌: அறிவின்மையாகிற 


வ்யால: - அடியார்களை அஞ்சேல்‌ என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள. தன்‌ ப்ரதிநீதியை அனுப்புபவர்‌. 
ப்ரத்யய: - அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களால்‌ நம்பத்தகுந்தவர்‌. 

ஸர்வத்ர: - ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்குத்‌ தன்‌ பெருமையைக்‌ காட்டுபவர்‌. 

அஜ: - அவர்கள்‌ தன்னைக்‌ கிட்டுவதற்கு இடையூறாக இருக்குமவற்றை தானே விலக்குபவர்‌.. 
ஸர்வேஸ்வர: - ரரணாகதர்களை தகுதி பார்க்காமல்‌ தாமே சடக்கென அடைபவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 9 


ஸித்த,: - தன்னை அடைவதற்கு வேறு வழிகள்‌ தேவையல்லாமல்‌ தானே தயாரான 
வழியானவர்‌. 

ஸித்தி, - அனைத்து தர்மங்களாலும்‌ அனைவராலும்‌ அடையப்படும்‌ பயனாக இருப்பவர்‌. 
எர்வாதி,; - உயர்ந்த மற்றும்‌ தாழ்ந்த. அனைத்துப்‌ பயன்களுக்கும்‌ மூலமாய்‌ இருப்பவர்‌. 
அச்யுத: - சரணடைந்தோர்களை விட்டு நீங்காதவன்‌. 

வ்ருஷாகபி: - தர்மத்தின்‌ உருவமாக வராஹமாகப்‌ பிறந்தவர்‌. 

அமேயாத்மா - தன்‌ அடியார்களுக்கு எவ்வளவு செய்தார்‌ என்று அளவிட முடியாதவர்‌. 


... ஸர்வயோக, விநீஸ்ருத: - அனைத்து உபாயங்களாலும்‌ அடையப்படுபவர்‌. 
வஸு: - சிறிது அன்புகாட்டுபவனிடத்தும்‌ வளிப்பவர்‌. 


வஸாமரா: - பக்தர்களை விலைமதிப்பில்லாத செல்வமாகக்‌ கொள்பவர்‌. 
ஸத்ய: - தன்‌ அடியார்களின்‌. விருப்பத்தை நிறைவேற்றுபவர்‌. 


:. ஸமாத்மா - ஏற்றத்தாழ்வு இல்லாமல்‌ அனைவரையும்‌ ஸமமாகக்‌ கருதுபவர்‌. 


ஸம்மித: - அடியார்களுக்கு அடங்கியவர்‌. 


. ஸம: - றரணமடைந்தவர்களுள்‌ புதியவர்‌, 'பழையவர்‌ என்று வேறுபாடு பார்க்காதவர்‌. 
. அமோக: -தன்னுபைய தொடர்பு வீணாகாதவன்‌, பக்தி வீணாவது இல்லை. 


புண்ட ரீகாக்ஷ! - புண்டரீகம்‌ என்னும்‌ வைகுந்தத்தில்‌ உள்ளோர்க்குக்‌ கண்‌ போன்றவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 10 


113. 
114. 
15. 


116. 


வ்ருஷகர்மா - நம்மை நன்னைறிப்படுத்தும்‌ தர்மமான செயல்களை உடையவர்‌. 
வ்ருஷாக்குதி: - தர்மமே உருவானவர்‌, அமுதம்‌ போன்ற குளிர்ந்த உரு உடையவர்‌. 
ருத்‌. - பக்தர்கள்‌. ர்கள்‌ நெஞ்சுருகி ஆனந்தகண்ணீர்‌ விட வைப்பவர்‌. 

பஹுஙிரா: - ஆதிசேஷனைப்போல்‌ எண்ணிறந்த தலைகள்‌ உடையவர்‌. 


்‌.. பூப்‌ ௬:- ஆதிசேஷ உருவில்‌ உலகைத்‌ தாங்குபவர்‌. 


'விஞ்வயோரி: - தம்மை அடைந்தவர்களை நெருக்கமாகக்‌ கூட்டி கொள்கிறவர்‌.. 
ஸருசிய்ரவா: - தன்‌ பக்தர்களின்‌ இனிய தூய்மையான சொற்களைக்‌ கேட்பவர்‌. 


.. அம்ருத: - முக்தி அளிக்கும்‌ ஆராத அமுதமானவர்‌. 
... ஸாம்வதஸ்தா ணு: - தேவ லோகத்து அமுதம்போல்‌ அல்லாமல்‌ நிலையானவர்‌. 


வராரோஹ: - மிகச்சிறந்த அடையும்‌ பொருளாக இருப்பவர்‌. 


மஹாதபா: - அளவற்ற ஜ்ஞானம்‌ உடையவர்‌ (1/6). 


.... ஸர்வக.: - ஸம்ஹரிக்கப்பட்ட அனைத்தையும்‌ தன்னிடம்‌ தாங்கும்‌ பலமுடையவர்‌ (26). 
்‌. ஸர்வவித்‌: - மறுபடியும்‌ படைத்து ப்ரபஞ்சத்தையே அடையும்‌ செல்வம்‌ உடையவர்‌ (3/6). 


பா,து: - உலகத்தையே படைக்கும்போதும்‌ தான்‌ மாறுதல்‌ இல்லாத (விகாரம்‌ இல்லாத) வீர்யம்‌ 
படைத்தவர்‌ (416). 


கர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ ர 


127. விஷ்வக்ஸேக: - உலகையே காக்கும்‌ சேனையை உடைய சக்தி படைத்தவர்‌ (5). 

(ஐ. ஹார்தந: - அழயார்களைக்‌ காக்கும்போது சதிரத்தவர்களை வேறு உதவி தேபாமல்‌ அழிக்கும்‌ ம்‌ தேகஸ்‌ 
உடையவர்‌(86). 

மூவரின்‌ முத்தொழிஸ்கள்‌ 

429. வேத, - வேதங்களை அளிப்பவர்‌... 

150... வேத. வித்‌- வேதத்தின்‌ ஆழ்பொருளை ஐயமின்றி அறிபவர்‌. 

51. அவ்யங்க,: - ஸிசைஷ, வ்யாகரணம்‌, சந்தஸ்‌, நிருக்தம்‌. ஜ்யோதிஷம்‌. கல்பம்‌ ஆகிய வேதத்தின்‌ 

132. வேதா,ங்க;: - வேதத்தைத்‌ தனக்குத்‌ திருமேனியாக உடையவர்‌. 

133. வேத வித்‌ வேதத்தைக்கொண்டு அறியபடுபவர்‌; வேத தர்மங்களைக்‌ கடைப்பிடிக்கச்‌ செய்து அதனால்‌ 

க்‌ 


434, கவி: - அனைத்தையும்‌ எதிர்காலச்‌ சிந்தனையோடு பார்ப்பவர்‌. 

135... லோகாத்‌,யக்ஷி: - தர்மத்தைச்‌ செய்யம்‌, தகுதியுள்ள மனிதர்களை அறிபவர்‌. 

138. ஸுராத்‌ யக்ஷ: - அவர்களால்‌ பூசிக்கப்படும்‌ தேவர்களை அறிபவர்‌. 

- வழிமுறைகளான தர்மங்களையும்‌ அறிபவர்‌, அதற்குரிய பயனை 


முந்‌ வீஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 12 


138. 


க்ருதாக்ருத: - இவ்வுல மற்றும்‌ அவ்வுலகப்‌ பயன்களை அளிப்பவன்‌. 


நால்வரின்‌ நாண்கு தன்மைகள்‌ 


139, 
140. 


146. 


சதுர்வ்யூஹ:- விழிப்பு, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம்‌, முழு உணர்தல்‌ ஆகிய நான்கு நிலைகளிலும்‌ 
ல்க 


அபையாளம்‌. 


்‌. சதுர்புஜ: - பரவாஸுதேவ உருவத்தில்‌ நான்கு கைகளை உடையவர்‌. 


ப்‌.ராஜிஷ்ணு: - தன்னை உ பாஸிப்பவர்களுக்கு ஒளிவிடுபவர்‌.. 
போ,ஜரம்‌ - பக்தர்களால்‌ இனிய உணவாக இன்பமாக அநுபவிக்கப்படுபவர்‌. 


.. போத்தா - பக்தர்கள்‌ ஸமர்ப்பிக்கும்‌ அமுதம்போன்ற பாயசம்‌ மூதனானவற்றை அன்போடு ஏற்று 


உண்பவர்‌. 
பிஷ்ர்‌ தள்பந்தர்கள்‌ அறிந்தும்‌ க்கப்‌ ல்‌ 


ஸ்ரீமஹாவிஷ்ணு (முதல்‌ அவதாரம்‌) 


147, 


கதா தி,ஜ; - மும்மூர்த்திகளில்‌ நடுவான ஸ்ரீமஹாவிஷ்ணுவாகப்‌ பிறப்பவர்‌. 


வெற்றியே உருவானவர்‌; மற்ற இரண்டு மூர்த்திகளும்‌ தம்‌ தம்‌ செயல்களில்‌ வெற்றிபெறச்‌ 


... ஜேதா - மற்ற இருவரையும்‌ தன்‌ நினைவின்படி நிருத்துபவர்‌. 

. விஸ்ஷியாநீ; - படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ ஆகிய முத்தொழில்களாலும்‌ உலகுக்குக்‌ காரணமாய்‌ 
இருப்பவர்‌... 

'புனர்வஸ: - நான்முகன்‌ முதலான தேவர்களிடத்தில்‌ அந்தர்யாமியாக வஸிப்பவர்‌.. 


ஸ்ரீ வாமந அவதாரம்‌ 


அமோக, 


உபேர்த்ர: - இந்திரனுக்குத்‌ தம்பி: அதிதி தேவியின்‌ பன்னிரண்டாவது மகன்‌.. 


. வாமா: - குள்ளமானவர்‌; தன்னை தரிசிப்பவர்களுக்குத்‌ தன்‌ திருமேனி அழகால்‌ சுகமளிப்பவர்‌. 


ப்ராம்பமா: - உயரமானவர்‌: உடனே வளர்ந்து த்ரிவிக்மனாக உலகையே அளந்தவர்‌. 

பண்ணன்‌ வங்கக்‌ ம்‌ 
(ராசி: - தூய்மையானவர்‌; தான்‌ செய்யும்‌ உதவிகளுக்கு பதில்‌ உதவி எதீர்பாராதவர்‌. 
ஊர்ஜித: - மஹாபலியின்‌ மகனான நமுசி என்பானை அடக்கிய சக்தி படைத்தவன்‌. 


.. அதீந்த்‌.ர: - இந்திரனுக்கு இளையவனானாலும்‌, தன்‌ செயல்களால்‌ அவனக்கும்‌ மேம்பட்டவர்‌. 


ர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 14 


160. 
161. 
162. 


ஸங்க்‌ ரஹ; - மெய்யன்பர்களால்‌ எளிதில்‌ அறியப்படுபவர்‌. 

ர்க; - த்ரிவிக்ரமாதவதாரம்‌ செய்து தன்‌ திருவடியை அடியார்களுக்காகப்‌ பிறப்பித்தவர்‌. 
த்‌. ருதாத்மா - தன்னையே கொடுத்து அடியார்களைத்‌ தாங்குபவர்‌. 

நியம; - தன்‌ அடியார்களின்‌ பகைவர்களை அடக்குபவர்‌.. 

தன்‌ அடியார்களின்‌ இடையூறுகளை விலக்கி அருளுபவர்‌; அந்தர்யாமியாய்‌ இருப்பவர்‌. 


அவதரித்துக்‌. ண்ட்‌. ப 


170. 


. வைத்‌,ய: - அடியார்களுக்குப்‌ பிறவியைப்‌ போக்கும்‌ வித்யையை அறிந்தவர்‌. 
்‌. எதா யோக்‌, - அடியார்களைக்‌ காக்க எப்போதும்‌ விழித்திருப்பவர்‌. 
.. வீரஹா - தீய வாதங்களால்‌ மக்களை பகவானிடத்திலிருந்து பிரிக்கும்‌ வலிமையுடையவர்களை 


ஒழிப்பவர்‌. 


.. மாத,வ: - பரமாத்ம ஜ்ஞானத்தைக்‌ கொடுப்பவர்‌. 


மது, - மெய்யடியார்களுக்கு தேன்போன்று இனிமையானவர்‌. 


பொதுவான கல்யாண குணங்கள்‌. 


171. அதிந்த்ரிய:- அறிவை அளிக்கும்‌ புலன்களுக்கு எட்டாதவர்‌. 


174. மஹாப,99: - வேறு உதவியை நாடாத வலிமை உள்ளவர்‌. 
எப்போதும்‌ எங்கும்‌ அனைத்தையும்‌ ஒரே சமயத்தில்‌ அறிபவர்‌. 
176. மஹாவீர்ய: - விகாரம்‌ இல்லாதவர்‌ ( மாறுபாடு அற்றவர்‌ )- 
177... மஹாமாக்தி: - தன்‌ சரீரத்தின்‌ ஒரு பகுதியான ப்ரக்ருதியை மாற்றி உலகத்தைப்‌ படைக்கும்‌ திறன்‌ 
178. மஹாத்‌.யுதி: - கரிய ஒளி சிறிது என்னும்‌ அளவிற்குப்‌ ப்ரகாசமானவர்‌. 
179, அடீர்தே.ஸ்யவபு: - நிகரற்ற விளக்கவாண்ணாத திருமேனியை உடையவர்‌. 
180. ஸ்ரீமாக்‌ - தன்‌ திருமேனிக்குத்‌ தகுந்த ஆபரணச்‌ செல்வத்தை உடையவர்‌. 
781. அமேயாத்மா - கடலைப்போல்‌ ஆழமாய்‌ அளவிட முடியாதவர்‌. 
குணங்களுக்கு ஏற்ற அவத£ரச்‌ செயல்கள்‌. 
18. மஹாத்ரித்‌(ரத்‌ - பாற்கடலைக்‌ கடையும்போது மந்தீரமென்னும்‌ பெரிய மலையைத்‌ தாங்கினவர்‌. 
183. மஹேஷ்வாஸ: - சார்ங்கத்தைத்‌ தாங்கி, சிறந்த பாணங்களை எய்பவர்‌. 


ஸரீ விஷ்ணு ஸஹ்ரநாமம்‌ 16 


184. மஹீபர்தா - பூமியை எளிதில்‌ தாங்குபவர்‌. ்‌ 

185. ஸ்ரீநிவாஸ: - பாற்கடலிலிருந்து வெளிப்பட்ட தீருமகளைத்‌ தன்‌ திருமார்பில்‌ ஏந்துபவர்‌.. 

186. ஸதாம்க.தி: - பக்தர்களான ஸாதுக்களுக்குக்‌ கதியானவர்‌. 

187. அநிருத்‌த.: - அடியார்களைக்‌ காக்கும்போது இடையூறுகளால்‌ தடுக்க முடியாதவர்‌. 
ஹம்ஸாவதாரம்‌. 


188. ஸுராநந்த5 தேவர்களின்‌ ஆபத்தைப்போக்கி, மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பவர்‌. 
189. கோடவிந்த5- இணக்க மெய்யும்‌ துதிகளைப்‌ பெறுபவர்‌: 


194. ஸுபர்ண: - ஸம்ஸாரக்‌ கடலிலிருந்து கரைசேர்க்கும்‌ அழகிய சிறகுகளை உடையவர்‌. 
பத்மநாப அவதாரம்‌ (உந்தித்‌ தாமரையாள்‌) 

195. பு.ஜகோ,த்தம: - பாம்புகளுக்குள்‌ சிறந்தவர்‌; ஆதிசேஷனுக்குத்‌ தலைவர்‌. 

196. ஹிரண்யநாப,: - பொன்போன்ற உந்தியை உடையவர்‌. 


௫5 விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ "7 


197. 
198. 
199. 


பத்மநாப, : - உந்தியில்‌ எட்டு இதழ்களோடு கூடிய தாமரையை உடையவர்‌. 
ப்ரஜாபதி: - பிரமன்‌ முதலிய அனைவர்க்கும்‌ தலைவர்‌. 


(ரீ நரஸிம்ஹ அவதாரம்‌ 


200. 


அம்ருத்யு: - ம்ருத்யு தெய்வத்துக்கே பகைவர்‌; மரணத்தை ஒத்த ஹிரண்யனுக்கு விரோத... 
ஸர்வத்‌ருக்‌ - -நண்பர்கள்‌. பகைவர்கள்‌, நடுநிலையாளர்‌ ஆகிய அனைவரையும்‌ சமமாகப்‌ பார்ப்பவர்‌. 
ஸிம்ஹ: - வரிய நரஸிம்ஹ வடிவம்‌ கொண்டவர்‌... 

த்தான்‌ வ ண்ட்‌ பல அதி 


ட ஸந்தி.மாந்‌ - தன்‌ அடியார்களோடு தன்‌ சேர்க்கை நீங்காமல்‌ இருப்பவர்‌. 
... ஸ்திர: - பக்தர்களிடம்‌ வைத்த அன்பில்‌, அவர்கள்‌ குற்றத்தையும்‌ பொறுத்து விலகாமல்‌ இருப்பவர்‌. 


அஜ: - தூணில்‌ பிறந்தபடியால்‌ இயற்கையான பிறப்பு இல்லாதவர்‌. 


-.. துர்மர்ஷண: - பகைவர்களால்‌ தன்‌ பார்வையைத்‌ தாங்க முயோமல்‌ இருப்பவர்‌. 

, ஸராஸ்தா - தீயவர்களை தண்டிப்பவர்‌. 

.. விஸ்ருதாத்மா: - வியந்து கேட்கத்தக்க நரஸிம்ஹாவதார திருவிளையாட்டுக்களை உடையவர்‌. 
.. ஸுராரிஹா - தேவர்களின்‌ பகைவனான ஹிரண்யனை அழித்தவர்‌. 


ஸ்வஷ்ணு எஷஸ்ரநாமம்‌ 18 டூ 
ஸ்ரீ மத்ஸ்யாவதாரம்‌ 


21. 
22 


கு.ருர்கு, நுதம: - பிரமனுக்கே உபதேசித்தபடியால்‌ ஆசார்யனுக்கே ஆசார்யனானவர்‌. 
சாமு ஜறைககள்‌ அத்தக்கைப் படல்‌ தாண்டி தாங்க நடத்திப்‌ சத்‌ அசித்தக்களுக்க இரும்‌ 


... ஸத்ய:- ப்ரளயத்தில்‌ தன்னைச்‌ சரணபைந்த மநு மூதலானவர்களுக்கு உண்மையானவர்‌. 
.. ஸத்யபராக்ரம: - மநுவினிடத்தில்‌ தன்‌ பராக்ரமத்தைக்‌ காட்டினவர்‌. 
... நிமிஷ:- பகைவர்க்கு அருள்புரியாமல்‌ கண்களை மூடியிருப்பவர்‌. 


அிமிகஷ:- தண்‌. ன்‌ மனம்‌ கடக்‌, கல்ப்‌ கஸ்‌ 


்‌.. ஸ்ரக்‌.வீ:-ஹைம்‌ முத்து முதலான திவ்யமான ஐந்து மணிகளால்‌ ஆன வைஜயந்தி எனும்‌ மாலையை 
அணிந்தவர்‌. 


. வாசஸ்பதி: - வேதத்தின்‌ பொருளை மத்ஸ்ய புராணத்தில்‌ கூறியபடியால்‌, பேச்சுக்கே தலைவர்‌. 
ட. உதாருதீ,: - அனைவரும்‌ உய்வடையவதற்கான அறிவை உடையவர்‌. 
. க்,ராமணி: - பக்தர்களை வைகுந்தத்திலிருக்கும்‌ நித்யர்களிடமும்‌ முக்தர்களிடமும்‌ அழைத்துச்‌ 


ஸ்ரீமாக்‌ - தாமரைக்‌ கண்களையே செல்வமாக உடையவர்‌. மீன்‌ தன்‌ குட்டிகளை கண்களால்‌ பார்த்தே. 


ந்‌ விஷ்ணு ஸஹன்ரநாமம்‌: 19 


223. 
22. 


22. 


ந்யாய: - தன்‌ பக்தர்களுக்கு எது சரியோ அதைச்‌ செய்பவர்‌. 

நேதா - பக்தர்களின்‌ காரியங்களை நடத்துபவர்‌; தான்‌ மீனாகி, கடலுள்‌ புகுந்து அடியார்களைக்‌: 
கரையேற்றியவர்‌. 

ஸமீரண:- பக்தர்களுக்கு இனிமையான திருவிளையாடல்களை உடையவர்‌. 


புருஷஸூக்தத்தில்‌ விளக்கப்பட்ட திருநாமங்கள்‌ 


: ஸஹஸ்ரமூர்தா, - ஆயிரம்‌ (எண்ணற்ற) தலைகளை உடையவர்‌. 
ட 'விஸ்வாத்மா: - தன்னுடைய ஜ்ஞான சக்திகளால்‌ ப்ரபஞ்சம்‌ முழுவதும்‌ பரவியிருப்பவர்‌. 


ஸஹஸ்ரா௯ஷி: - எண்ணற்ற கண்களை உடையவர்‌. 
ஸஹஸ்ரபாத்‌ - எண்ணற்ற திருவடிகளை உடையவர்‌. 


சுழற்றுபவர்‌. 


. கில்ருத்தாத்மா - ப்ரக்குதியைக்‌ காட்டிலும்‌ மும்மடங்கு பெருத்த நித்யமண்டலத்தை 


உடையவரானபடியால்‌ மிகச்சிறந்த ஸ்வரூபம்‌ உடையவர்‌. 
ஸம்வ்ருத: -ப்ரக்குதியின்‌ தமோகுணத்தால்‌ அறிவிழந்தவர்களுக்கு மறைந்திருப்பவர்‌. 


.. ஸம்ப்ரமர்த்‌ தந:- தன்னை உபாஸிப்பவர்களுக்குத்‌ தமோகுணமாகிய இருட்டை ஒழிப்பவர்‌.. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 


20. 
அஹஸ்ஸம்வர்த்தக: - நாள்‌. பக்ஷம்‌, மாதம்‌ முதலான பிரிவுகளுடைய © 
காலசக்கரத்தைச்‌ சுழற்றுபவர்‌. 
வஹ்நீ; - எங்குமுள்ள பரம ஆகாச உருவத்தில்‌ ப்ரபஞ்சத்தையே தாங்குபவர்‌. 
அல; -ப்ராணவாயுவாக இருந்து யாவரும்‌ வாழும்படி செய்பவர்‌. 
துரித: - தன்‌ ஸங்கல்பத்தாலேயே பூமியைத்‌ தாங்குபவர்‌. 
 ஸுப்ரஸாத:- தன்னை வேண்டியவர்களுக்கு அனைத்துப்‌ ப்ரார்த்தனைகளையும்‌ நிறைவேற்றுபவர்‌. 
ப்ரஸக்காத்மா - நிறைவேறாத ஆசையே இல்லாதபடியால்‌, நிறைந்த மனம்‌ உள்ளவர்‌. 
'விங்வஸ்ருக்‌ - ஜீவர்களின்‌ குற்றம்‌ பாராமல்‌. கருணையே காரணமாக உலகைப்‌ படைப்பவர்‌. 
வலது ணவ பட அ மந்தம்‌ 
கத்தித்‌ ய்‌ அனுக்களால்‌ பர்க்‌ 
ஸாது; - அடியார்கள்‌ விரும்பியபடி தூது போவது, தேரோட்டுவது ஆகியவற்றைச்‌ செய்பவர்‌. 
ஜஹ்நநு: - பொறாமையும்‌ பகைமையும்‌ உள்ளோருக்குத்‌ தன்னை மறைப்பவர்‌. 
நாராயண: - அழியாத நீத்யமான சித்‌ அசித்‌ கூட்டத்திற்கு இருப்பிடமானவர்‌: அந்தர்யாமியானவர்‌.. 


.. நர: - தன்‌ உடைமையாகிய சித்‌ அசித்துக்களை அழியாமல்‌ இருக்கப்பெற்றவர்‌. 


கந்‌ வீஷ்று ஸஹஸ்ரநாமம்‌ 21 


யானே நீ; என்‌ உடைமையும்‌ நீயே 


248. 
249, 


அஸங்க்‌,யேய: - எண்ணிரந்தவர்‌; உடமைகள்‌ எண்ணிரந்தபடியால்‌. 
அப்ரமேயாத்மா - எண்ணிரந்த பொருட்களின்‌ உள்ளும்‌ புறமும்‌ வ்யாபிக்கிறபடியால்‌ 
அளவிடமுடியாதவர்‌. 


. விறிஷ்ட: - எதிலும்‌ பற்றில்லாதபடியால்‌ அனைத்தையும்விட உயர்ந்தவர்‌. 
... ஸிஷ்டக்ருத்‌ - தன்‌ அடியார்களை நற்பண்புடையவர்களாக ஆக்குபவர்‌. 
... ருசி; - தானே தூய்மையாக இருப்பவர்‌; தன்னை அண்டியவர்களைத்‌ தூய்மையாக்குபவர்‌. 


ஸித்‌தார்த,: - வேண்டியது எல்லாம்‌ அமையப்பெற்றவர்‌. 


... ஸித்‌.த.ஸங்கல்ப: - நினைத்ததெல்லாம்‌ நடத்திமுடிக்கும்‌ பெருமை உள்ளவர்‌. 
்‌ ஸித்தித: 


ஸீத்‌.தி.ஸாத ந: - இவரை அடைவிக்கும்‌ வழியான பக்தியே இனியதாக உடையவர்‌. 
வ்ருஷாஹீ - அவனை அடையும்‌ நாளே நன்னாளான தர்மமாக இருப்பவர்‌. 
வ்ருஷப *- ஸம்ஸாரத்தீயால்‌ சடப்பட்டவர்களுக்கு அருணன்னும்‌ அமுதைப்‌ பொழிபவர்‌. 


. விஷ்ணு: - அருள்‌ மழையாலேயே எங்கும்‌ இருப்பவர்‌. 


வ்ருஷபர்வா - தன்னை அடைவதற்கு, தர்மங்களைப்‌ படிக்கட்டாக உடையவர்‌. 


நட்‌ விஷ்னு ஸஹஸ்ரநாமம்‌ 2 


261 


வ்றுஷோத;ர: - தன்‌ வயிறே தர்மமானவர்‌; அடியார்கள்‌ அளிக்கும்‌ நைவேத்யத்தால்‌ 

வயிறு நிறைபவர்‌. 

வர்தந:- தாய்போல்‌ தன்‌ வயிற்றில்‌ வைத்து அடியார்களை வளர்ப்பவர்‌. 
மாந: - அடியார்கள்‌ வளரும்போது தானும்‌ மகிழ்ந்து வளர்பவர்‌. 

விவிக்த: - மேற்கண்ட செயல்களால்‌ தன்னிகரற்றவர்‌.. 


்‌. ஸ்ருதிஸாக.ர: - நதிகளுக்குக்‌ கடல்போல, வேதங்களுக்கு இருப்பிடமானவர்‌. 
்‌. ஸுபுஜ: 


துர்தர:- கடல்போல்‌ தடுக்கமுடியாத வேகமுடையவர்‌. 

வாக்‌,மீ - வேதவடிவமான சிறந்த வாக்கை உடையவர்‌; வேதங்களால்‌ துதிக்கப்படுபவர்‌:: 
இனிமையாகப்‌ பேசுபவர்‌. 

மஹேந்த்ர: - நிகரற்ற அளவிடமுடியாத (அனைவரையும்‌ ஆளும்‌) செல்வம்‌ உடையவர்‌. 


.. வஸுத : - குபேரனைப்போல்‌ வாருட்செல்வத்தை விரும்புவோர்க்கு அதை அருளுபவர்‌. 


. வஸு: 


ஆழ்வார்கள்‌ போன்றோர்களுக்குத்‌ தானே செல்வமாக இருப்பவர்‌. 


பெருமைகளை வெளிப்படுத்தும்‌ விஸ்வரூபம்‌. 


272. 


ஹைகருப: - பல உருவங்களை உடையவர்‌. 


மர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 23 


273. 


274. 


ஸரிபிவிஷ்ட: - ஒளிக்கீற்றுக்குள்‌ நுழைந்து அனைத்தையும்‌ வ்யாபிப்பவர்‌: ஆரிய 
ப்ரகாமம௩: - காணக்‌ கருதும்‌ பக்தர்களுக்குத்‌ தன்னைக்‌ காட்டுபவர்‌. 
ஒஜஸ்தேஜோத்‌,யுதித.ர: - வலிமை, சக்தி, ஒளி ஆகியவற்றை உடையவர்‌. 

ப்ரகாமாக்மா - அறிவிழந்தவர்களுக்கும்‌ தனித்தன்மையோடு புலப்படும்‌ தன்மை உடையவர்‌. 


... ப்ரதாப௩: - பகைவர்களுக்கு வெப்பத்தை உண்டாக்குபவர்‌. 


ருத்‌ த2-வளர்ணமிக்‌ கடல்போல்‌ எப்போதும்‌ நிறந்திர்பல்‌ 


.. ஸ்பஷ்டாக்ஷர:- தன்‌ பெருமையை வெளிப்படுத்தும்‌ வேதச்சொற்களை உடையவர்‌. 


மந்த்ர: - தன்னை நினைப்பவரைக்‌ காப்பவர்‌. 
சந்த்றாம்ஸ: - த்யானிப்பவின்‌ களைப்பை ஒழிக்கும்‌ நிலவின்‌ குளிர்ந்த ஒளியை உடையவர்‌. 


.. பாஹ்கரத்‌,யுதி: - பகைவர்களை ஓட்டும்‌ கர்யனைப்‌ போன்ற ஒளி படைத்தவர்‌. 


அம்ருதாம்சூத்‌,ப.வ: - குளிர்ந்த நிலவின்‌ ஒளிக்குப்‌ பிறப்பிடமானவர்‌. 
பா.நு: - ஸுரியனுக்கே ஒளியை அருளும்‌ ப்ரகாசமுடையவர்‌. 
ஸுஸுபிந்து,: - தீயோர்களை எளிதில்‌ நீக்குபவர்‌. 


மம்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 2 


387. 


288, 


ஸுரேஸ்வர: - நல்வழிச்செல்பவர்களே தேவர்கள்‌: அவர்களுக்குத்‌ தலைவர்‌. 
ஒளஷதம்‌ - ஸம்ஸாரமென்னும்‌ கொடிய நோயைத்‌ தீர்க்கும்‌ மருந்து. 


.. ஜக.தஸ்ஸேது: - உலகில்‌ நல்லவை, தீயவைகளைப்‌ பிரிக்கும்‌ அணைபோன்றவர்‌. 


பூதப.வ்யப வக்காத : - மேற்கண்ட பெருமையை முக்காலத்திலும்‌ உடையவர்‌. 


... பவா:- காற்றுபோல்‌ எங்கும்‌ செல்பவர்‌. 


அகல: - தன்‌ அடியார்களுக்கு எத்தனை கொடுத்தாலும்‌, போதும்‌ என்ற மனமில்லாதவர்‌.. 


.. காமஹா - தன்னையே வேண்டுபவர்களுக்கு உலக இன்ப ஆசையை ஒழிப்பவர்‌. 


காமக்ருத்‌ - அவரவர்‌ விருப்பப்பட்ட பலனைக்‌ கொடுப்பவர்‌. 
காந்த: - தன்‌ மென்மையான தீருமேனி அழகால்‌ காண்பவரை ஈர்ப்பவர்‌. 


ட காம: - வண்மை, எளிமை ஆகிய குணங்களால்‌ அனைவராலும்‌ விரும்பப்படுபவர்‌.. 
... காமப்ரத : - நிலையற்ற செல்வத்தையும்‌ நிலையான தன்னையும்‌, வேண்டியவற்றை அளிப்பவர்‌. 


ப்ரபு 2- மேற்சான்ன சிறப்புகளால்‌ காண்பவர்களின்‌ கண்ணையும்‌ மனத்தையும்‌ பறிப்பவர்‌. 


ஸரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 25 


ஆலமாமரத்தின்‌ இலை மேல்‌ ஒரு பாலகன்‌: 


301. 


. யுகரவத்த: 


யுகாதித்ருத்‌ -ப்ரளயத்தீன்போது உலகத்தைத்‌ தன்‌ வயிற்றில்‌ வைத்துக்‌ காத்து, பின்‌, யுகங்களுக்குத்‌ 
நான்கு யுகங்களையும்‌ அதனதன்‌ தர்மங்களோடு திரும்பத்‌ திரும்ப 


ஹச்செய்பவர்‌. 

ஸைசமாய: - சிறுகுழந்தையாக உலகை விழுங்குவது, ஆலிலையில்துயில்வதுமுதலான பல 
வியப்புகளை உடையவர்‌. 

மஹா: - உலகையே விழுங்கும்‌ பெரும்‌ தீனி உள்ளவர்‌. 

இத்ருஸ்ய: - மார்க்கண்டேயர்‌ முதலான ரிஷிகளின்‌ நினைவுக்கும்‌ எட்டாதவர்‌. 

வ்யக்தரூப: - ஆனால்‌, மார்க்கண்டேயர்‌ வேண்டியபோது தன்‌ தீருமேனியைப்‌ புலப்படுத்தியவர்‌. 
ஸஹஸ்ரஜித்‌ - ஆயிரம்‌ யுகங்களுள்ள ப்ரளயத்தை யோக உறக்கத்தாலே ஐயிப்பவர்‌. 


இந்தித்‌ - தன்‌ பெருமையின்‌ எல்லையை யாராலும்‌ காண முடியாதவர்‌. 
. இஷ்ட: 310. அவிஙிஷ்ட;- தன்‌ வயிற்றிலிருக்கும்‌. அனைவராலும்‌ தாய்போல்‌ விரும்பப்படுபவர்‌. 
. ஸிஷ்டேஷ்ட: - சான்றோர்களால்‌ அடையப்படும்‌ பொருளாக. விரூம்பப்படுபவர்‌. 


ஸிகஹ்டீ, - தன்‌ மஹிமையையே தனக்கு ஆபரணமாக உள்ளவர்‌. 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 3. 


313. 


314. 


௩ஹுஷ: - தமது மாயையினால்‌ ஜீவர்களை கட்டுப்படுத்துபவர்‌. 
ல்ருஷ: - அடியார்களை அமுதம்போன்ற திருமேனி ஒளியாலும்‌ சிறப்பாலும்‌ மகிழ்விப்பவர்‌.. 


பரமமராமரா! அல்லது கோபத்தின்‌ உருவமா! 


315. 
916. 


322. 


க்ரோத ஸா -க்ஷத்ரியர்களை 21 தலைமுறைகள்‌ அழித்தப்பின்‌ கோபத்தை ஒழித்தவர்‌ 
க்ரோத க்ருத்‌ - முதலில்‌ க்ஷத்ரியர்களிடம்‌ கோபம்‌ கொண்டவர்‌. 

... கத்தா - தன்‌ கோபத்தைத்‌ தூண்டிய கார்த்தவீர்யனை ஐயித்தவர்‌. 

விய்வபா ஹா: - தீயோர்களை அழிப்பதால்‌, உலகுக்கு நன்மை செய்யும்‌ கைகளை உடையவர்‌. 
.. மஹித;ர:- சுமையாக இருக்கும்‌ தீயவர்களை ஒழித்து, பூமியைத்‌ தாங்குபவர்‌. 

அச்யுத:- பிறக்கும்போதும்‌ ஏனைய தேவர்களைப்போல்‌ தன்‌ மேன்மை நிலையிலிருந்து இறங்காதவர்‌. 
ப்ரதி,த: - வரும்‌ புகழாளர்‌.. 

ப்ராண: - அனைத்து ஜீவர்களுக்கும்‌ மூச்சுக்காற்றானவர்‌. 


அனைத்தையும்‌ தாங்கும்‌ ஆமை! 


323. 


324, 


325. 


ப்ராணத.: - பாற்கடல்‌ கடைந்தபோது தேவர்களுக்கு வலிமை கொடுத்தவர்‌. 
வாஸவாநுஜ: - விரும்பிய அமுதைப்‌ எற இந்தீரனுக்கு தம்பியாகப்‌ பிறந்தவர்‌. 
அபாம்க்தி,: - கடல்‌ கடையப்பட்டபோது அதற்கு ஆதாரமாகத்‌ தாங்கியவர்‌. 


கந்‌ விஸ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 2 


826. 


327. 


328. 
329. 


850. 


331. 
332. 


333. 


அதிஷ்டாதம்‌-அப்‌ க க தல்‌: அடர 
அப்ரமத்த: - அடியார்களைக்‌ காப்பதில்‌ விழிப்புடன்‌ இருப்பவர்‌. 

ப்ரதிஷ்டி,த: - வேறு ஆதாரம்‌ வேண்டாதபடி தன்னிடத்திலேயே நிலையற்று இருப்பவர்‌. 
ஸ்கந்த 2 - அஸரர்களையும்‌ தீயவர்களையும்‌ வற்றச்‌ செய்பவர்‌. 

ஸ்கந்த. தர: - தேவஸேனாதிபதியான ஸுப்ரஹ்மண்யனையும்‌ தாங்குபவர்‌. 

து.ற்ய: - உலகனைத்தையும்‌ தாங்குபவர்‌. 

ஹத: - தேவர்களுக்கு வரங்களை அருளுபவர்‌. 

வாயுவாஹு: - ப்ராணனான காற்றையும்‌ நடத்துபவர்‌. 


வாஸுதேவனின்‌ குணங்கள்‌ 


334. 


வாஸுதேவ: - அனைத்துள்ளும்‌ வஸிப்பவர்‌. ஸூர்யன்‌ (தன்‌ ஒளியால்‌ உலகத்தையும்‌. 
தாய்ப்பறவை தன்‌ சிறகால்‌ குஞ்சையும்‌ மூவேதுபோல்‌ உலகையே அணைத்தனர்‌. 


.. ப்‌. ருஹத்பா.நு: - பல்லாயிரம்‌ ஸர்யர்களின்‌ ஒளியை உடையவர்‌. 
ப்‌ ஆட, திதே வ: - உலகிற்கு முதற்காரணமாய்‌ இருந்து படைப்பதை விளையாட்டாகக்‌ கொண்டவர்‌. 
-. ஸ்ரந்தர:- அஸுரரர்களின்‌ பட்டணங்களை அழிப்பவர்‌. 


அமோக: - பசி, மயக்கம்‌ முதலிய துன்பங்களைப்‌ போக்குபவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


2 


தாரண: - திருடர்‌, பகைவர்‌ முதலான பயங்களைத்‌ தாண்டுவிப்பவர்‌. 
தார: - பிறப்பு. இறப்பு, கர்ப்பவாஸம்‌ முதலான அச்சங்களைத்‌ தாண்டுவிப்பவர்‌. 


... பமார:- மேற்கண்டவைகளில்‌ எப்போதும்‌ வெற்றியறும்‌ திறலுடையவர்‌. 


ஸெள: - சூரன்‌ என்னும்‌ வஸுதேவரின்‌ மகன்‌... 


... அநுகூ2௦: -தன்‌ மேன்மை பாறாமல்‌ அடியார்களால்‌ எளிதில்‌ அடையப்படுபவர்‌. 


மதாவர்த:- அடங்காமல்‌ வளர்ந்துவரும்‌ செல்வச்‌ சுழல்களை உடையவர்‌. 


வாஸுதேவனின்‌ திருமேனி 


346, 


பத்‌,மீ - கையில்‌ விளையாட்டுத்‌ தாமரையைப்‌ பிடித்திருப்பவர்‌. 
பத்‌,ம நீபே ௬ஷண: - தாமரைபோல்‌ மலர்ந்த கண்களால்‌ அருளுபவர்‌. 
பத்‌,மநாப,: - தன்‌ உந்தியில்‌ மலர்ந்த தாமரையை உடையவர்‌. 


.. அரவிந்தா ௯: - கமலம்போன்ற கண்கள்‌ உடையவர்‌. 
பத்மகர்ப,: - அடியார்களின்‌ தாமரைபோன்ற இதய ஆஸனத்தில்‌ வீற்றிருப்பவர்‌. 


ஸரீரப்‌ ருத்‌ - தமக்கு உடல்போன்ற பக்தர்களைப்‌ பேணுபவர்‌. 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 2 


வாஸுதேவனின்‌ செல்வம்‌. 


88 BRIERE 8 88 


மஹர்த்‌ தி, - பக்தர்களைப்‌ பேணுவதற்காகப்‌ பெருஞ்செல்வம்‌ உடையவர்‌. 

ருத்த; பத்தர்கள்‌ வளர்வதைக்‌ கண்டு தான்‌ ஸழிப்பவர்‌. விடீஷணனுக்குப்பட்பாபிவேகம்‌ செய்து 

இராமன்‌ மகிழ்ந்தான்‌. 

வ்ருத்தாத்மா - மேற்கண்ட பெருமைகளை உள்ளங்கையில்‌ அடக்கும்‌ அளவிற்கு: 

ஸ்வரூப மேன்மை பெற்றவர்‌. 

மஹாக்ஷ: - வேதவடிவரான கருடனை வாஹனமாகக்‌ கொண்டவர்‌. 

க.ருடத்‌ வஜ: - பரம்பொருளுக்கு அடையாளமாய்‌, கருடனையே கொடியாகக்‌ கொண்டவர்‌. 
அதுல: -நிகரற்றவர்‌; ஒப்பிலியப்பன்‌. 

(ராப; - வேத வரம்புகளை மீறினவர்களை அழிப்பவர்‌. 

பீம: - ஆணையை மீறுபவர்களுக்கு பயத்தைக்‌ கொடுப்பவர்‌, தேவர்களும்‌ பருமானின்‌ ஆணைக்கு 
உட்பட்டே கடமையை ஆற்றுபவர்‌. 

ஸமயஜ்ு: - பக்தர்களை காப்பதற்கு வேண்டிய தக்க தருணத்தை உடையவர்‌. 

ஹவீர்ஹர்‌: - யாகங்களில்‌ கொடுக்கப்படும்‌ ஹவிர்பாகத்தைப்‌ பெற்றுக்கொள்பவர்‌:: 
பக்தர்களுக்கு தன்னையே கொடுப்பவர்‌: அடியார்களின்‌ பாபத்தைப்‌ போக்குபவர்‌. 


சந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 30 


வாஸுதேவன்‌ - 


828 நீ 8 


ல 


70. 
371. 


8 


திருமகள்‌ கேள்வன்‌ 

ஸர்வலக்ஷண லக்ஷண்ய: - திருமகள்‌ நாதனானபடியால்‌ மஹாபுருஷனின்‌ 
லக்ஷ்மி வாந்‌ - விட்டுப்பிரியாத தீருமகளை உடையவர்‌. 

ஸமிதிஞ்ஜய: - அடியார்களின்‌ குழப்பத்தை வென்று தெளிவு கொடுப்பவர்‌. 

வி௯ஹ: - தன்னை அடைந்தவர்களிடம்‌ குறையாத அன்புடையவர்‌. 

ரோஹித: - தான்‌ கறுத்தவர்‌, ஆனால்‌ தாமரையின்‌ உட்புறம்‌ போன்ற சிவந்த கண்‌ கை கால்‌. 
உடையவர்‌: மேகத்தைப்போல்‌ பகவான்‌; அதில்‌ மின்னலைப்போல்‌ மஹாலக்ஷ்மீ. 

மார்க: - பக்தர்களால்‌ எப்போதும்‌ தேடப்படுபவர்‌. 

ஹேது: - பக்தர்களின்‌ வேண்டுகோள்கள்‌ பயன்பெறக்‌ காரணமாய்‌ இருப்பவர்‌. 

தா,மோத.ர: - தாமம்‌ என்று பெயர்பெற்ற உலகங்களை வயிற்றில்‌ எகாண்டவர்‌: யஸோதையின்‌ 
'தாம்பினாலே கட்டூண்டவர்‌.. 

ஸஹ: - தீருமகள்கேள்வனாக இருந்தாலும்‌. அவதாரத்தில்‌ கட்டுண்டு எளிமையைக்‌ காட்டியவர்‌. 
மஹீத;ர: - பூமியின்‌ சுமையைத்‌ தாங்குபவர்‌. 

மஹாபா,க,: - கோபிகைகள்‌ மற்றும்‌ ருக்மிணீ ஸத்யபாமா ஆகியோரால்‌ விரும்பப்படும்‌ 
பெருமையுடையவர்‌. 


380. கரணம்‌ - காணுதல்‌, கேட்டல்‌ முதலான செயல்களுக்குக்‌ கருவியாக இருப்பவர்‌; தன்னை 
அடைவதற்குத்‌ தானே கருவியாக இருப்பவர்‌. 
381. காரணம்‌ - புலன்கள்‌ செயல்படவதற்குக்‌ காரணமானவர்‌. 
கருவியும்‌, காரணமும்‌, இயக்குமவனும்‌, செய்பவனும்‌ அவனே 
382, கர்த்தா - ஜீவர்களின்‌ இன்பதுன்பங்களைத்‌ தன்னதாகக்‌ கொண்டு செயல்படுபவர்‌. 
383, விகர்த்தா - அடியார்களின்‌ இன்பதுன்பங்களில்‌ பங்கு கொண்டாலும்‌ தான்‌ இன்பதுன்பங்களால்‌ 
 னகறதளாக வலப்பக்க அ 


முத்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 2 


384, கஹு௩:-ஜவர்களின்‌ இன்பதுன்பங்களை தன்னதாக நினைப்பதில்‌ ஆழங்காண முடியாதவர்‌" 
385, குஹ: - மேற்சொன்ன வகைகளில்‌ அடியார்களைக்‌ காப்பவர்‌. 
த்ருவணும்‌ நக்ஷத்ரமண்டலமும்‌ 
386, வ்யவஸாய: - அனைத்து க்ரஹங்களும்‌ நக்ஷத்ரங்களும்‌ உறுதியாக தன்னிடம்‌ 
வ்யவஸ்தா.ந: - காலத்தின்‌ பிரிவுகளான கலை. நாழிகை, முஹார்த்தம்‌ ஆகியவற்றுக்கு. 
388. ஸம்ஸ்தா.ந;- அனைத்தும்‌ இறுதியில்‌ தம்மிடம்‌ முடியும்படி இருப்பவர்‌. 
389, ஸ்தா;நத,: - த்ருவனுக்கு அழியாத உயர்ந்த ஸ்தானத்தைக்‌ கொடுத்தவர்‌. 
890. த்‌.ருவ: - அழியாதவர்‌; த்ருவனுக்கு பதவிகொடுத்து அழியாப்புகழ்‌ கொடுத்தவர்‌. 
391. பர்த்‌ தி,- கல்யாண குணங்களால்‌ நிரம்பியவர்‌: இராமனின்‌ நிறைவுக்கு நிகரில்லை; ஆனால்‌ போலி 
கூறலாம்‌. 
மாண்டவரையும்‌ உயிர்ப்பிக்கும்‌ இராமன்‌ 
392. பரமஸ்பஷ்ட: - தமது மேன்மையை வெளிப்படையாக்கினவர்‌. 
393. துஷ்ட: - தன்‌ மேன்மையைவிட தயரதனுக்கு மகனாகப்பிறந்த எளிமையில்‌ திருப்தி கொண்டவர்‌. 
394, புஷ்ட: - நற்பண்புகளின்‌ நிறைவான இருப்பிடமானவர்‌.. 


ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 33 


38, 


பே, ச்ஷண: - மங்களத்தை நல்கும்‌ பார்வை உடையவர்‌: எவன்‌ இராமனைப்‌ 
பார்க்கவில்லையோ, எவனை இராமன்‌ பார்க்கவில்லையோ அவர்‌ இருவரும்‌: 
இகழத்தக்கோர்‌, 

ராம: - தன்‌ குணங்களாலும்‌. திருமேனி அழகாலும்‌ அனைவரையும்‌ மகிழ்விப்பவர்‌. 


விரத: - அரசில்‌ பற்றில்லாதவன்‌. 

மார்க,: - பரத்வாஜர்‌ முதலான முநிவர்களால்‌ தேடப்படுபவன்‌ (விரஜோமார்க்க: என்று 
ஒரு திருநாமமானபோது, குற்றமில்லாத வழியைக்‌ காட்டுபவர்‌ என்று பொருள்‌]. 

நேய: - அன்பு காண்ட ரிஷிகள்‌ கட்டளையிடும்படி அடங்கி இருப்பவர்‌. 


நய: - ரிஷிகளை கர்ப்பத்தைப்போல்‌ பாதுகாப்பவர்‌. 
ஈய: - பகைவர்களால்‌ நடத்தப்பட முடியாதவர்‌. 
வீர: - ராக்ஷஸர்களை அச்சத்தில்‌ நடுங்கவைப்பவர்‌.. 
ஸாத்திமதாம்ஸ்ரேஷ்ட : - வலிமைமிக்க தேவர்களைவிடச்‌ சிறந்தவர்‌... 
ர்‌ ர்மத்தீன்‌ உருவானவர்‌: இவ்வுலக, அவ்வுகை பேற்றைக்கொடுத்து, ஜீவர்களை தாமே 


தாங்குபவர்‌. 


சரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 34 


கற்மவிது,த்தம; - தர்மம்‌ அறிந்தவர்களான ரிஷிகளைவிடச்‌ சிறந்தவர்‌. 
வைகுண்ட -: - பக்தர்களை விலகாமல்‌ தம்மிடம்‌ சேர்த்துக்‌ கொண்டவர்‌. 


. ப்ராணத,: - உயிரளிப்பவர்‌: இராமன்‌ வனம்‌சென்றபோது மரங்களும்‌ வாடிப்போயின. 


ப்ருது. - ஊரும்‌ புகழாளர்‌. 


. ஸத்ருக்‌ ந: - தன்னை த்யானிப்பவர்களின்‌ தறிகட்டோடும்‌ புலன்களை பகுத்தறிவை அருளி 


அடக்குபவர்‌. 


வயி! னக ல ஏற்றத்தாழ்வு பிக வின அன்பு கட்டுபவர்‌ 
. வாயு: 


(கேர்‌, குஹன்‌, பரத்வாஜன்‌ போன்ற) அன்பர்களின்‌ இருப்பிடத்தீற்கு தேடிச்‌ செல்லும்‌ காற்றுப்‌ 
போன்றவர்‌. 


. அதோ, க்ஷ: - யாவரும்‌ அனுபவித்துப்‌ பயன்படுத்தனாலும்‌ கடல்போன்ற பெருமை குறையாதவர்‌. 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 3 


418... ஸுதற்பர: - இராமனின்‌ வருமை அறியாதவரும்‌ அவன்‌ திருமேனியைக்‌ 

419... கால: -தன்‌ நற்பண்புகளால்‌ அனைவரையும்‌ தம்மிடம்‌ இழுத்துக்‌ கொள்பவர்‌. 

420. பரமேஷ்டீ, - இராமாவதாரம்‌ முடிந்தபின்‌ திரும்பவும்‌ வைகுந்தத்தில்‌ இருப்பவர்‌. 

421. பரிக்ரஹ: - இராமன்‌ இவ்வுலகைவிட்டு வைகுந்தம்‌ செல்லும்போது, 
அயோத்திமக்களையும்‌ மரங்களையும்‌ எங்கும்‌ ஏற்றுக்கொண்டவர்‌. 

கல்கி அவதாரம்‌ 

422. உக்ர - தர்மத்தின்‌ பகைவர்களிடத்தில்‌ கொடியவராய்‌ இருப்பவர்‌. 

423. ஸம்வத்ஸர: - அழிப்பதற்குரிய கருவிகளுடன்‌ பாதாள உலகில்‌ ஆதிசேஷன்மேல்‌ காத்திருப்பவர்‌. 

424. ௧.௯: - கலியுக இறுதியில்‌ திரிந்துகொண்டிருக்கும்‌ தீயவர்களை விரைவில்‌ அழித்தவர்‌. 

425. விஞ்ராம: - தீய வினைகளின்‌ பயனாக களைத்தவர்களுக்கு இளைப்பாருமிடம்‌. 

426. விஸ்வத க்ஷண: - நல்லார்‌ தீயார்‌ என்ற வேற்றுமை இன்றி அன்பைக்‌ காட்டுபவர்‌, 

427, விஸ்தார: - அதர்மமான கலியுகத்தை அழித்து, க்ருதயுக தர்மத்தை வெளிப்பதேதுமவர்‌. 

428. ஸ்தா,வரஸ்தா.ணு: - கல்கியாய்‌ தர்மத்தை நிலைநிறுத்தி பின்‌, சாந்தமாக இருப்பவர்‌, 

429. ப்ரமாணம்‌ - தர்மத்தை க்ருதயுகத்திலுள்ளோர்‌ கடைப்பிடிக்க அறிவின்‌ ஊற்றாக இருப்பவர்‌. 


ஐந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ % 


490. பீ.ஜமவ்யயம்‌ - க்ரதயுகதர்மம்‌ வளர்வதற்கு அழிவில்லாத விதைபோன்றவர்‌. 
481... அர்த: - அவனிடத்திலேயே லயித்த பக்தர்களால்‌ பயனாக வேண்டப்படுபவர்‌, 
432... இரர்த 3 - தாழ்ந்த பயன்களை விரும்புபவர்களால்‌ வேண்டப்படாதவர்‌. 


493. மஹாகோஸ: - பக்தர்களுக்குக்‌ கொடுக்க குறைவற்ற நவநிதிகளை (சங்க, பத்ம, மஹாபத்ம, 
மகர, கச்சப, முகுந்த, குந்த, நீல, கர்வ) உடையவர்‌. 

494... மஹாபோ,க.: - செல்வத்தால்‌ சாதிக்கப்படும்‌ சிறந்த இன்பத்தைத்‌ தருபவர்‌. 

435. மஹாத;ு; - வாரி இறைத்தானும்‌ அழியாத செல்வம்‌ உடையவர்‌. 

நக்ஷத்ரங்களும்‌ சிம்மசஃமார சக்ரமும்‌ 

436. அநீர்விண்ண: - மக்கள்‌ தாழ்ந்த செல்வத்தையே தன்னிடம்‌ வேண்டினாலும்‌, அவர்களை 
திருத்துவதில்‌ சோர்வில்லாதவர்‌. 

437. ஸ்த,விஷ்ட,: - நக்ஷத்ரமண்டலமாகிய ஸரிம்ஸாமார சக்ரமாக விரிந்திருப்பவர்‌. 

438... பூ? -த்ருவ பதவியிலிருந்து பூமியையும்‌ ஆகாயத்தையும்‌ தாங்குபவர்‌. 

439. தற்மயூப: - தர்மத்தை தலைபோல்‌ முக்கியமாகப்‌ தன்னிடம்‌ சேர்த்துக்ககொண்டவர்‌. 

440... மஹாமக,: - தர்மத்தை வளர்க்கும்‌ யாகங்களை தனக்கு உடலுறுப்பாகக்‌ கொண்டவர்‌. 

441. நக்ஷத்ரகேமி; - நக்ஷத்ரங்களை சுற்றிவரச்‌ செய்பவர்‌. 


450. தலப்‌ பலரால்‌ நீண்டகாலம்‌ செய்யப்படும்‌ ஸத்ரயாகத்தில்‌ பூசிக்கப்புபவர்‌. 


நரநாராயண அவதாரம்‌ 
454. ஸதாம்க,தி: - புலன்களை அடக்கிய பற்றற்றவர்களுக்கு சேருமிடமாய்‌ இருப்பவர்‌. 
452. ஸர்வதர்மபி - பற்றுடன்‌ செய்யும்‌ தர்மம்‌, பற்றற்று நீங்கும்‌ தர்மம்‌ (ப்ரவ்ருத்தி நிவ்ருத்தி தர்மங்கள்‌) 
ஆகிய இரண்டையும்‌ நேரே காண்பவர்‌. 


ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


நிவ்ருத்தாத்மா - வைராக்யத்தை உபதேசிப்பதற்காக. நாராயண அவதாரம்‌ எடுத்து, 0 
பற்றற்று இருந்தவர்‌. 


ஸர்வஜ்ஞ: - குறைவற்ற தன்‌ மேன்மையை முற்றும்‌ அறிந்தவர்‌. 


ஜஞா௩முத்தமம்‌- பாஞ்சராத்ர ஆகமத்தின்‌ மூலம்‌ வைஷ்ணவ தர்மத்தை அனைவரும்‌ அறியக்‌ 
காரணமானவர்‌. 


ஸுவ்ரத: - கர்மம்‌ தீண்டப்‌எபறாதவராய்‌ இருந்தும்‌. பிறருக்கு மூன்மாதீரியாவதற்காக 
தர்மங்களைச்‌ செய்ய உறுதிக்கொண்டவர்‌. 


அலைகடல்‌ கடைந்த ஆரமுதம்‌ 


457, 


458, 


459, 


ஸுமுக,; - (அமுதம்‌ கொடுக்கும்போது) களைப்பில்லாத இன்முகம்‌ கொண்டவர்‌. 

ஸூக்ஹ: - ஆழ்ந்த த்யானத்தினால்‌ மட்டும்‌ அறியப்படும்‌ நுண்ணிய தன்மை கொண்டவர்‌ (அமுதம்‌ 
கொடுத்தபோது அவர்‌ நினைவை அஸாரர்களால்‌ அறிய முடியவில்லை). 

ஸுகோ ஷ: - உபநிஷத்துக்களின்‌ சிறந்த ஒலியால்‌ போற்றப்படுபவர்‌ (தேவர்களாலும்‌ 
அஸார்களாலும்‌ ர்‌). 


. ஸுககு; - த்யானமார்கத்தவர்களுக்கு நிலைநீன்ற இன்பத்தைத்‌ தருபவர்‌. 
 ஸுஹ்ருத்‌ - தன்னை சிந்தியாதவர்களையும்‌ என்‌ செய்து திருத்துவோம்‌, என்ற நல்லெண்ணம்‌. 


உடையவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 39 
'. மகோஹர: - (மோஹினியாய்‌) அஸுரர்களையும்‌ மயக்கும்‌ பேரழகு உடையவர்‌. 


462 

463. ஜிதக்ரோத,: - அடியார்களின்‌ ஆசையையும்‌ கோபத்தையும்‌ போக்குகிறவர்‌ (மோஹினியிடம்‌ மயங்கி 
அஸரர்கள்‌ கோபத்தை மறந்தனர்‌). 

454. வீர்பாஹா: - கடல்கடைந்தபோது ஆபரணங்கள்‌ பூண்ட ஆயிரம்‌ கைகள்‌ கொண்டவர்‌. 

465. 

466. 


888 


470. ைககர்மக்ருக்‌ - கடல்‌ கடைவது, மலையைத்‌ தாங்குவது, அமுதம்‌ அளிப்பது முதலிய பல 
செயல்களைக்‌ கொண்டவர்‌. 
தர்மத்தின்‌ வடிவம்‌ 
471. வத்ஸ - இறுதிப்பயனை நிலைபெறச்செய்ய அனைவருக்குள்ளும்‌ உறைபவர்‌. 
472. வத்ஸல: - தாய்ப்பசு கன்றை நேசிப்பதுபோல்‌ சரணாகதர்களிடம்‌ பேரன்பு கொண்டவர்‌. 
473. வத்ஸீ - தம்மால்‌ பேணப்பட்ட ஜீவர்களை மிகுதியாக உடையவர்‌. 


ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


474. 


ரத்ககர்ப,: - வேண்டுபவர்களுக்குக்‌ கொடுக்க ரத்னங்களாகிற சிறந்த செல்வத்தை 
உடையவர்‌. 


.. த,கேஸ்வு:- அவரவர்‌ விரும்பிய செல்வத்தை உடனே அளிப்பவர்‌. 
... தற்மகு,ப்‌ - தான்‌ அளித்த பொருள்‌ தீய வழியில்‌ பயன்படாமல்‌, தர்மத்தைக்‌ காப்பவர்‌. 
. தர்மக்ருத்‌ - தர்மத்தைச்‌ செய்பவர்களுக்கே அருள்‌ புரிபவர்‌: ஆதலாலனைவரையும்‌ 


"தர்மத்தை செய்யவைப்பவர்‌.. 
தர்மீ- அனைத்து செயல்களுக்கும்‌ தர்மத்தை கருவியாகக்‌ கொண்டவர்‌. 


அஸக்‌-௯னும்‌ - அணரர்களை எப்போதும்‌ துன்பத்திலேயே வைத்திருப்பவர்‌. 

அவிஜ்ஞாதா - மெய்யன்பர்களின்‌ குற்றங்களைக்‌ காணாதவர்‌ (அறியாதவர்‌. 
எஹஸ்ராம்மர: - அளவற்ற அறிவை உடையவர்‌. 

விதாதா - தன்‌ அடியார்களை யமனும்‌ தண்டிக்காதபடி நடத்துபவர்‌. 
க்ருதலக்ஷண: - முக்தியடைத்தக்கவர்களுக்கு தாமே (சங்கு சக்கரப்‌ பொறி) அடையாளமிட்டிருப்பவர்‌. 
கபஸ்திகேமி: - ஒளி உடைய, ஆயிரம்‌ முனைகளை உடைய சக்கரத்தை உடையவர்‌. 
ஸத்வஸ்த; - பக்தர்களின்‌ இருதயத்தில்‌ இருந்து காண்டு யமனிடமிருந்து காப்பவர்‌. 


ஸ்‌ வீன்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


44 
... ஸிம்ஹ: - இப்படியிருக்கும்‌ பக்தர்களைத்‌ துன்பறுத்தும்‌ ம்‌ யமனையும்‌ தண்டிப்பவர்‌. 


பூதமஹேச்வர: - யமன்‌ பிரமன்‌ முதலானோர்க்கும்‌ தலைவர்‌. 


, ஆதி வ: - தேவர்களுக்கும்‌ முந்தியவர்‌; ப்ரகாசிப்பவர்‌. 


மஹாதே, தேவர்களை விளையாட்டுக்கருவிகளாக வைத்து லீலை புரிபவர்‌. 


. தேவே: தேவர்களை அடக்கியாளும்‌ சக்ரவர்த்தி. 
. கேவலப்‌ ருத்‌ - தேவர்களைத்‌ தாங்கிக்‌ காப்பாற்றுபவன்‌. 


குரு:- வேதத்தின்படி தேவர்களின்‌ கடமையை உபதேசிப்பவர்‌. 
ட்ப தல பறிறினல கோன்‌ ணன்‌ 


கோப்தா - அனைத்து வித்யைகளையும்‌ காப்பவர்‌. 
. ஜ்ஞாககம்ய: - ஸமாதி என்னும்‌ தீயானநிலையால்‌ (பரலித்யையால்‌) அறியப்பபேவர்‌. 


ப முரபூ தப்‌.ருத்‌ - தனக்கு உடலாக இருக்கும்‌ பஞ்சடூதங்களைத்‌ தாங்குபவர்‌. 


குவ்யத்தையும்‌, ஹயக்ரீவராக குதிரை முகத்தோடே உண்பவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 42 


தர்மத்தைக்‌ காக்கும்‌ இராமன்‌ 


503. 
504. 
505, 
506. 


கபீந்த்‌,ர: - இராமாவதாரத்தில்‌ தனக்கு குரங்கு வடிவில்‌ உதவவந்த தேவர்களுக்குத்‌ தலைவர்‌. 
பூரித க்ஷண: - தான்‌ முன்மாதிரியாக இருந்து, யாகங்களை நடத்தி நீரம்ப தக்ஷிணை கொடுத்தவர்‌. 
ஸோம: - யாகங்களில்‌ தூய ஸோமரஸத்தைப்‌ பருகியவர்‌. 

அம்ருதப: - யாகத்தில்‌ அக்நீபகவானுக்குக்‌ கொடுக்கப்பட்டது அமுதமாக மாறி விஷ்ணுவை 
அடையும்‌. அதைப்‌ பருகியவர்‌.. 

ஸோம: - தாழ்ந்த அமுதத்தைப்போலல்லாமல்‌ தானே ஆராத அமுதமானவர்‌. 


புருஜித்‌ - ஸத்யத்தினால்‌ உலகங்களையும்‌, தானத்தால்‌ ஏழைகளையும்‌, பணிவிடையால்‌ 
குருக்களையும்‌ - இப்படி அனைவரையும்‌ பலவகைகளில்‌ வென்றவர்‌. 


... புருஸத்தம: - ஹனுமான்போன்ற சான்றோர்களின்‌ உள்ளத்தில்‌ நிலையாக இருப்பவர்‌. 
. விரய: - மாரீசன்‌ போன்றோரை அடக்கியவர்‌. 
.. ஜய: -தன்‌ அடியார்களால்‌ ஏவப்படும்படி இருப்பவர்‌, வெல்லப்பட்டவர்‌. 


ஸத்யஸந்த ,: - ஸீதையையும்‌ இலக்குவனையும்‌ விட்டாலும்‌ சொன்னசொல்‌ விடாதவர்‌. 


. தாஹார்ஹ: - பக்தர்கள்‌ தங்களையே ஸமர்ப்பிக்கும்போது அவர்களை ஏற்கத்‌ தகுதியுள்ளவர்‌. 


கீ வீஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 43. 


பாகவதர்களைக்‌ காப்பவன்‌ 

௪14. ஸாத்வதாம்பதி: - ஸாத்வதர்கள்‌ (யாதவர்களையும்‌ குறிக்கும்‌) என்னும்‌ பாகவதர்களுக்குத்‌ 

தலைவரானவர்‌. 

615. ஜீவ: - பாகவதர்களுக்கு உயிரளித்து உய்விப்பவர்‌.. 

518. வி௩யிதா - பாகவதர்களை நாஜகுமாரனைப்போல்‌ காப்பவர்‌. 

517. ஸாக்ஷ்‌ _ அதற்காக அவர்களின்‌ வளர்ச்சியை நேரே காண்பவர்‌. 

518. முதந்த: - பாகுவதர்களால்‌ ப்ரார்்தக்கப்பட்டு மூக்தியைக்‌ கொடுப்பவர்‌. 

519. அமிதவிக்ரம: - அனைத்துத்‌ தத்வங்களையும்‌ தாங்கும்‌ அளவிடமுடியாத சக்தி உடையவர்‌. 
ஆதிஸேஷமும்‌ கூர்மமும்‌ 

520. அம்போ நிதி, - கடலுக்கடியில்‌ பாதாளத்தில்‌ ஆமை உருவ பீடமாக உலகையே தாங்குபவர்‌. 

521. அகுந்தாத்மா:- ஆமையின்மேல்‌ தூண்போன்ற அதிசேஷனுக்கு அந்தராத்மாவானவர்‌. 

522. மஹோததி மாய: - ப்ரளயத்தீன்போது. ஆதிசேஷப்படுக்கையில்‌ படுப்பவர்‌. 

623. "அந்தக: - ப்ரளயுத்தின்போது இவர்‌ வாயிலிருந்து தோன்றும்‌ தீயில்‌ பிறந்த ரூத்ரராலே உலகையே 

வனை 


ஸ்‌வீஷ்ணு ஸஹன்ரநாமம்‌ 44 © 
ப்ரணவ (ஓங்கார) வடிவினன்‌ 


524. அஜ - ப்ரணவத்தின்‌ முதலைழுத்தாகிய அ? என்பதைக்கொண்டு த்யானிக்கப்படேவர்‌. 

525. மஹார்ஹ: - பக்தர்கள்‌ ப்ரணவத்தைக்கூறித்‌ தம்மையே ஸமர்ப்பிப்பதை ஏற்றுக்கொள்ளத்‌ 
தகுதியுடையவர்‌. 

526. ஸ்வாபா,வ்ய: - அழயார்களால்‌ ஸ்வாமியாக (உடையவனாக) நினைக்கப்படுபவர்‌. 

527. க 


528, ப்ரமோதரு: - தம்‌ பக்தர்களை மகிழ்வித்து, அதைக்கண்டு தானும்‌ மகிழ்பவர்‌. 
கபில அவதாரம்‌ 
529. ஆஷநந்த;: - தைத்திரீய உபநிஷத்து கூறியபடி, எல்லையற்ற ஆனந்தமே உருவானவர்‌. 
590. நந்த ௩:- தன்‌ ஆனந்தத்தை முக்தியெற்றவர்களுக்கு அளிப்பவர்‌. 
581. ஈந்த: இன்பத்திற்குரிய பொருள்கள்‌, இடங்கள்‌, கருவிகள்‌ மனிதர்கள்‌ ஆகிய அனைத்தாலும்‌ நீரம்பியலர்‌. 
592. ஸத்யதர்மா - சரணாகதர்களைக்‌ காக்கும்‌ தன்‌ தர்மத்தை நன்கு நடத்துபவர்‌. 
585, தீரிவிக்ரம: - தம்‌ வருமையால்‌ மூன்று வேதங்களையும்‌ வ்யாபித்திருப்பவர்‌. 


கந்‌ விஷ்ணு ஸஹன்ரநாமம்‌ 45 

594. மஹர்ஷி: - அனைத்து வேதங்களையும்‌ நேராக அறிந்த கபில மூர்த்தியானவர்‌. 

595. கபிலாசார்ய: - கபிலாசார்யராக இருந்து ஸாங்க்ய முறைப்படி தத்வங்களை விளக்கியவர்‌. 

536. க்ருதஜ்ஞ: - அம்சுமான்‌ தன்னை வணங்கியவுடன்‌ அதையே நினைவில்‌ கொண்டு, நன்றியோடு 
ஸகரனின்‌ அறுபதாயிரம்‌ மகன்களையும்‌ மன்னித்தவர்‌. 

537. மேதி.நீபதி: -. கபிலராக உலகத்தையே தாங்கியபடியால்‌ பூமிக்குத்‌ தலைவர்‌. 

538. தீரிபத,: - அறுபவிக்கப்படும்‌ எபாருளான அசித்‌, அநுபவிப்பவனான ஜீவன்‌, இரண்டையும்‌ 
ஆணையிடுபவரான பகவான்‌, ஆகிய மூன்று தத்துவங்களையும்‌ அறிவிப்பவர்‌. 


வராஹ அவதாரம்‌ 


599. தீரிதமாத்‌ யக்ஷ: -ப்ரளய ஆபத்திலிருந்து முப்பத்தீமூன்று தேவர்களையும்‌ வராஹ உருவில்‌ காத்த 
தலைவர்‌. 

540. மஹாம்ருங்க : - உலகமே சிறு பாருளாக ஒப்டிக்கொள்ளும்படி பெரும்‌ கோரைப்பல்லை (தந்தத்தை) 
உடையவர்‌. 


541. கீருதாந்தக்ருத்‌- யமனைப்போன்ற ஹிரண்யாக்ஷணை ஒழித்தவர்‌. 
542. மஹாவராஹ: - தாமரைக்கண்‌ உடைய பெரிய பன்றி உருவுடையவர்‌. 
549, கோவிந்த : - பூமியைக்காத்துத்‌ திரும்பவும்‌ அவளை அடைந்தவர்‌. 


மந்‌ வீஜ்ணு ஹைன்ரநாமம்‌ 46 


மேன்மை சொல்லும்‌ ரஹஸ்யமான திருநாமங்கள்‌ 


545. கநகாங்க;தீ, -, த்யான பொன்‌ ஆபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட. 
ப்‌ உபநிஷத்துக்களுக்குப்‌ பொருளான தன்‌ திருமேனியை மற்றவர்களிடத்தீலிருந்து 


்‌ பொருந்தியவர்‌. 
553. அஜித: - அஜிதை என்று பெயர்பெற்ற ஸ்ரீவைகுண்டத்திற்குத்‌ தலைவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 47 


8 888 


§ ம்க்‌ 


க்ருஷ்ண: - மேகம்‌ போன்ற கறுத்த நிறம்‌ உள்ளவர்‌. 

த்(ருடஃ- ல்யூஹ ரூபத்திலும்‌ அடியார்க்கக்‌ காணப்படும்‌ திவ்ய உருவம்‌ உடையலர்‌. 
ஸங்கர்ஷண: - சித்துக்களையும்‌ அசித்துக்களையும்‌ ஸம்ஹாரத்தின்போது தம்மிடத்தில்‌ 
லயிக்கச்செய்பவர்‌. 

அச்யுத: - பிரமன்‌ முதலான தேவர்களைப்போல்‌ அல்லாமல்‌ வ்யூஹநீலையில்‌ சற்றும்‌ நமுவதல்‌ 
வ்ருக்ஷ: - பெரும்‌ மரத்தைப்போல்‌ அடியார்களுக்கு நீழல்‌ தருபவர்‌, 

புஷ்கராக்ஷ: - தம்‌ அருளாலே அடியார்களைப்பேணும்‌ திருக்கண்களை உடையவர்‌. 

மஹாமரா: - அடியார்களிடம்‌ நிறைந்த மனமும்‌ வள்ளன்மையும்‌ உடையவர்‌. 

பதாக - குற்றமற்றதாய்‌. குணங்களே நிரம்பிய ஸ்வரூபமானதால்‌ பூஜிக்கத்தக்கவர்‌. 

ப,க.ஹா - முன்னால்‌ கூறியபடி ஜ்ஞானம்‌ பலம்‌ முதலிய ஆறு குணங்களை உடையவர்‌. 

நந்த, - வ்யூஹத்தில்‌ ஸங்கர்ணைனாக இருந்தவர்‌, விபவத்தீன்போது நந்தனின்‌ மகனாக 
பலராமனாகப்‌ பிறந்தவர்‌. 

ஹமாலீ - பஞ்சபூதங்களின்‌ தேவதையான வைஜயந்தீ என்று பெயர்பெற்ற வனமாலை அணிந்தவர்‌. 


574. 


்‌. ஹலாயுத, ப டன்‌ அத்தன ட்ட்ட டட வைய 


ர" ஒன்னும்‌ சங்க்வ்ஹன பிழவந்ததத்கை க்கு 
வான கடன ஒளிபடைத்த ஸுர்யனே ஆதித்யன்‌... கவடு கதம்‌ 
கொண்ட நாராயணனாகப்‌ பிறந்தவர்‌. 

ஸஹிஷ்ணு: - ரூத்ரனுக்கும்‌. நாராயணனுக்கும்‌ சண்டை மூண்டபோது அதில்‌ ஏற்பட்ட குற்றங்களைப்‌ 


வ்யாஸ அவதாரம்‌. 


575. 
576. 


577. 


கீருவிணப்ரத;; - சாஸ்த்ரமாகிற செல்வத்தை நிரம்பக்‌ கொடுப்பவர்‌. 

தி,விஸ்ப்ருக்‌ - தன்‌ சிறந்த அறிவினால்‌ பரமபத்தில்‌ இருக்கும்‌ தன்‌ இயற்கைத்‌ தன்மையையும்‌ 
தொடுபவர்‌ (அறிபவர்‌). 

ஸர்வத்‌,ருக்‌ - அனைத்தையும்‌ பார்த்து அறியக்சவழய வித்வான்‌; முழுமையான அறிவுடையவர்‌. 


கந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 49 


578. வ்யாஸ: - வேதங்களைப்‌ பிரித்துக்கொடுத்த வ்யாஸ உருவானவர்‌. 

579, வாசஸ்பதி: - ஐந்தாம்‌ வேதமாகப்‌ போற்றப்படும்‌ மஹாபாரதத்திலுள்ள சொற்களுக்குத்‌ தலைவர்‌. 

580. இவயோரிஜ: - ஸாரஸ்வத அவதாரத்தில்‌ பெருமானின்‌ பேச்சிலிருந்து பிறந்தபடியால்‌ 
கர்ப்பத்திலிருந்து பிறவாதவர்‌.. 

581. த்ரிஸாமா - ப்ருஹத்‌. ரதந்தரம்‌, வாமதேவ்யம்‌ என்னும்‌ மூன்று ஸாமங்களால்‌ பாடப்படுபவர்‌. 

582. ஸாமக;: - மகிழ்ச்சியோடு அந்த ஸாமங்களைத்‌ தானே பாடுபவர்‌. 

584. நீர்வாணம்‌ - பாவம்‌ விலகியவர்களின்‌ உயர்கதிக்குக்‌ காரணமானவர்‌. 

585. பேஷஜம்‌ - ஒழிக்க முடியாத ஸம்ஸாரமாகிய நோய்க்குச்‌ சிறந்த மருந்து. 

586. பி.ஷக்‌- நோய்நாடி நோய்‌ முதல்நாடும்‌ அற்புத மருத்துவர்‌. 

587. யாஸக்ருத்‌ - மரணாகதர்களின்‌ ரஜோகுண தமோகுணத்தை அறிந்து சிகித்ஸை பண்ணும்‌ 
மருத்துவர்‌. 

588, மை:- ஆசை, பயம்‌, கோபம்‌ ஆகியவற்றை அடக்க உபதேசிப்பவர்‌. 

589. ஸராந்த: - அலைபோல்‌ தன்‌ பெருமை பொங்கினாலும்‌ அலையில்லாக்கடல்போல்‌ சாந்தமாக 


இருப்பவர்‌. 


ர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 50 
தர்மத்தின்படி பயன்‌ அளிப்பவன்‌. 


. நிஷ்டா, - தன்னிடம்‌ ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்தைத்‌ தன்‌ திருமேனியில்‌ நிலைநிறுத்துபவர்‌. 


ஸாந்தி: - ஸமாதிநிலையில்‌ ஏனைய தொழில்களை மறந்து தன்னையே அநுபவிக்கச்‌ செய்பவர்‌. 
பராயணம்‌ - முக்திக்கு நேர்வழியான சிறந்த பக்தியைத்‌ தாமே அளிப்பவர்‌. 


. ரபாங்க:- ஈட அட்நிலையை அபையதக்க பகத 0 ங்கப்‌ அகக்‌, 


ஸ்ரஷ்டா - முக்தி விரும்பியவர்களை ஸம்ஸாரத்திலிகுந்து விடுவிக்கும்போது. ஏனையோரை 
கர்மத்தின்படி படைப்பவர்‌. 
குமுத: - அடியார்களுக்குக்‌ காண்தல்‌, கேட்டல்‌ ஆகிய இவ்வுலக இன்பங்களை அளித்து மகிழ்பவர்‌. 


்‌.. குவலேபாய: - குவலர்‌ எனப்படும்‌ ஜீவர்களை ஆள்பவர்‌. 
.. கோ,ஹித: - ஸம்ஸார விதையை விதைத்து, இவ்வுலகை வளர்ப்பவர்‌. 
.. கோ,பதி: - ஜீவர்கள்‌ இன்பம்‌ துய்க்கும்‌ ஸ்வர்க்கத்திற்குத்‌ தலைவர்‌. 


கோப்தா - வினைகளின்‌ பயன்களைக்‌ கொடுத்துக்‌ காப்பவர்‌. 


. வ்ருஷபா, ௬ஒ: - ஸம்ஸாரமென்னும்‌ சக்கரத்திற்கு தர்மமன்னும்‌ அச்சுப்போன்றவர்‌. 
: வ்ருக்ஷப்ரிய: - உலக வாழ்க்கையை நீடிக்கும்‌ ப்ரவ்ருத்தி தர்மம்‌, முடிக்கும்‌ நிவ்ருத்தி தர்மம்‌ ஆகிய 


இரண்டிலும்‌ அன்பு செலுத்துபவர்‌. 


ஸர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 51 
603. அநீவர்த்தீ - ப்ரவ்ருத்தி தர்மத்தில்‌ ஈடுபட்டவர்களை ஸம்ஸாரத்தை விட்டு விலக்காதவர்‌; 


தூமாதி மார்க்கத்தில்‌ செல்பவன்‌ திரும்பப்‌ பிறக்கிறான்‌. 
604. நீல்ருத்தாத்மா - நீவ்ருத்தி தர்மத்தில்‌ இருக்குமவர்களுக்கும்‌ ஆத்மாவாக இருப்பவர்‌. 
605. ஸங்கேஷப்தா - ப்ரவ்ருத்தி தர்மத்திலிருக்கமவரின்‌ அறிவைக்‌ குறைப்பவர்‌.. 
606, கேஷமக்ருத்‌ - நிவ்ருத்தி தர்மத்தில்‌ இருப்பவர்களின்‌ அறிவை விரிப்பவர்‌. 
திருமகள்‌ நாதனே பரதெய்வம்‌ 
607. ஸ்ரிவ: - இவ்வுலக போகத்தையும்‌ முக்தியையும்‌ விரும்பும்‌ யாவர்க்கும்‌ தக்க நன்மைகளைச்‌. 


டவ்‌ 
608. ஸ்ரீவத்ஸவக்ஷா: - ஸ்ரீவத்ஸம்‌ என்னும்‌ மருவை தன்‌ மார்பில்‌ அடையாளமாகக்‌ கொண்டவர்‌; இந்த 
மருவைப்‌ பீடமாகக்‌ காண்டே ஸ்ரீமஹாலஷ்மி வீற்றிருக்கிறாள்‌. 


609. ஸ்ரீவாஸ: - ஸ்ரீதேவி விளையாடி இன்புறும்‌ தோட்டமான மார்பை உடையவர்‌. 

610. ஸ்ரீபதி: - ஸ்ரீதேனிக்குத்‌ தகுந்த கணவர்‌. 

611. ஸ்ரீமதாம்ஹு-லக்ஷ்மீகபாக்ஷம்‌ உடைய நான்முகன்‌ முதலான அனைவஷையும்‌ விடச்‌ சிறந்தவர்‌. 
612. ஸ்ரீத,:- அப்பொழுதைக்கப்பொழுது புதியதான அன்பை திருமகளுக்கு அளிப்பவர்‌. 

613. ஸ்ரீ: - பிராட்டியின்‌ பருமைக்கே காரணமானவர்‌; திரூவுக்கும்‌ திரு. 

614. ஸ்ரீநிவாஸ - கற்பகக்கொடி மரத்தைச்‌ சார்ந்திருப்பதுபோல்‌ லக்ஷ்மிக்கு கொழுகொம்பாக இருப்பவர்‌. 


மந்‌ வீஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 52 
615. ஸ்ரீபதி: - ரத்தினத்திற்குப்‌ பேழைபோல்‌ பிராட்டியைத்‌ திருமார்பில்‌ கொண்டவர்‌. 


616. ஸ்ரீவிபா வு: - பிராட்டியின்‌ தொடர்பால்‌ பெருமையால்‌ வளர்பவர்‌.. 

617. ஸ்ரீதர: -மாணிக்கம்‌ ஒளியையும்‌ பூ மணத்தையுப்‌ பிரியாதூள்ப்போல்‌ தான்‌ லசஷ்ஹமியைப்‌ பிரியாதவர்‌. 
618. ஸ்ரீகர:- பரரூபத்தைப்போல்‌ வ்யூஹத்தினும்‌ லக்ஷ்மியைப்பிரியாமல்‌ பிறப்பவர்‌.. 

619. ஸ்ரேய:ஸ்ரீமாக்‌ - பக்தர்கள்‌ தங்கள்‌ பயன்களுக்காக வேண்டிக்கொள்ளும்‌ பிராட்டிக்கே நாதன்‌. 
620. லோகத்ரயாஞ்ரய: - ஐகத்மாதாவான பிராப்டியோடு கூடி மூவகைங்களுக்கும்‌ தந்தையாய்‌ இருப்பவர்‌. 
. ஸ்வக்ஷ: - பிராட்டியின்‌ அழகைப்பருகும்‌ தீருக்கண்கள்‌ உடையவர்‌. 


கைல்‌ த்‌ மத்‌ ர 

624, நந்தி: - எங்கும்‌ எப்போதும்‌ எல்லா வகைகளிலும்‌ அவளோடு ஆனந்தப்படுபவர்‌. 

65. ஜ்யோதிர்கணேங்வர: - தங்களிருவருக்கும்‌ விஷ்வக்ஸேனர்‌ ஆதிசேஷன்‌ முதலானோரால்‌ 

626. விஜிதாத்மா - தீருமகளைப்‌ பிரியாதபோதும்‌ பக்தர்களிடத்திலேயே உள்ளத்தை வைத்தவர்‌. 

627. விதே,யாத்மா - இங்கு வா, அங்கு நில்‌, இங்கு உட்கார்‌, இதை உண்‌ என்று பத்தர்கள்‌ கட்டளையிடும்படி 
அபங்கி இருப்பவர்‌. 


628, ஸத்கிர்த்தி: - இப்படிப்பட்ட எளிமையினால்‌ தூயபுகழ்‌ படைத்தவர்‌. 


க்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 53 


62. 


சி.ந்கஸம்மய: - இவரை அறியமுடியுமா முடியாதா? பெரியவரா எளியவரா? என்ற 
ஐயங்களை அறுப்பவர்‌. 


கண்களுக்குப்‌ புலனாகும்‌ விக்ரஹ உருவம்‌ (அர்ச்சை) 


630. 


உதீற்ண: - அனைவரும்‌ கண்ணால்‌ காணும்படி அவதரிப்பவர்‌. 


- ஸர்வதம்‌ச௯ழ௬: - அவதாரத்திற்குப்‌ பிற்பட்டவர்களுக்கும்‌ அர்ச்சை உருவில்‌ (விக்ரஹ வடிவில்‌), 


கோயில்‌ காண்டு அனைவராலும்‌ தரிசிக்கப்படுபவர்‌. 
அரி: - நீராடவும்‌ உண்ணவும்‌ பிறரை எதிர்பார்க்கிறபடியால்‌ அர்ச்சையில்‌ சுதந்திரமாய்‌ இல்லாதவர்‌. 


... மாச்வதஸ்தி.ர: - அவதாரங்களைப்போல்‌ முடிந்துபோகாமல்‌ அர்ச்சையில்‌ பல வடிவங்களில்‌ 


அட்லி அமு, 


்‌ க! எளிமை குணத்தால்‌ அலங்கரிக்கப்பட்டவர்‌. 
்‌. பூதி: -தன்‌ பக்தர்களுக்கு உலகச்சல்வம்‌ மற்றும்‌ பக்தீச்செல்வம்‌ ஆகிய அனைத்துமாய்‌ இருப்பவர்‌. 


அஙோக: - தன்‌ அடியார்களைக்‌ காக்கிறபடியால்‌ சோகம்‌ (துன்பம்‌) அற்று இருப்பவர்‌. 
மோககாமாந: - இவனைப்பிரிவதே துன்பம்‌ என்றிருக்கும்‌ பக்தர்கள்‌ நடுவே இருந்து, அந்தத்துன்பத்தைப்‌ 
போக்குமவர்‌. 


்‌.. அர்ச்சிஷ்மாக்‌ - பக்தர்களின்‌ உட்கண்ணையும்‌ வெளிக்கண்ணையும்‌ திறக்கும்‌ ஒளிபடைத்தவர்‌. 


மர்‌ விஷ்ணு எஹஸ்ரநாமம்‌ 


640, 


ன்‌ புண்ய கள்ளு வீடுகளிலும்‌ கண்ணால்‌ காணும்படி -ஓ 


- ப்ரத க பழகின வடிவத்தில்‌ ஒளிவிடுபவர்‌. 
்‌. விமாத்‌ தா,த்மா - தன்னிடம்‌ பக்தர்கள்‌ அனைவரும்‌ அனைத்தையும்‌ அநுபவிக்கும்படி 


பாகுபாடில்லாத தூய உள்ளம்‌ உடையவர்‌. 


வினோத ந: - புண்ய க்ஷேத்ரங்களில்‌ உடலை விட்டவர்களின்‌ வினையை முடித்துத்‌ 
தூய்மைப்படுத்துபவர்‌. 
அர்ருத்‌ த: - அநிருத்தனான தான்‌ வஸுபாண்டம்‌ என்னும்‌ சேஷத்ரத்தில்‌ ஜநார்தனர்‌ வடிவில்‌ 


்‌. அப்ரதிரத, : - ஜநார்த்தனராய்‌ தீயவர்களை அழிப்பதில்‌ தன்னிகரற்றவர்‌.. 


ப்ரத்‌,யும்ஈ: - தானே ஒளிவிடும்‌ புரஷோத்தமனாய்‌ இருப்பவர்‌ (புரீஜகந்நாத சேஷத்ரம்‌). 
அமிதவிக்ரம: - எல்லையில்லாத த்ரிவிக்ரம அவதாரம்‌ எடுத்தவர்‌ (யமுனைக்கரை சேஷத்ரம்‌). 
காலகேமி$ீஹா - காலசக்ரத்தின்‌ நேமியாகிய அறிவின்மையை ஒழிப்பவர்‌. 

மொளர்‌: - செளரி என்று பெயர்பெற்ற வஸுதேவரின்‌ மகன்‌ (திருக்கண்ணபுரம்‌ செளரிராஜப்பெருமாள்‌). 
மார: - அரக்கர்களை அழிக்கும்‌ கரனான இராமன்‌ (சித்ரகூடம்‌), 


... பமரஜகேஸ்வர: - கூரர்க்களுக்கெல்லாம்‌ தலைவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 55 


62 


653. 


658, 
659. 
660, 


தனமா -தெய்வங்களுக்கல்‌ 5 ட தணக 
சேஷத்ரத்தில்‌ இருப்பவர்‌. 

த்ரிலோகே: - மூன்று உலகங்களுக்கும்‌ தலைவர்‌: ப்ராக்ஜ்யோதிஷபரம்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ விங்வேங்வரன்‌ என்னும்‌ பெயரோடு கோயில்‌ கொண்டவர்‌. 

கேவ: - க்லேசங்களைப்‌ (துன்பங்களை) போக்குபவர்‌: அல்லது 'க' எனப்படும்‌ நான்முகனுக்கும்‌ 
"ஈசன்‌: எனப்படும்‌ ரூத்ரனுக்கும்‌ தலைவர்‌; வடமதுரையிலும்‌ வாராணஸியிலும்‌ இருப்பவர்‌. 
கேறிஹா - கேஸி என்னும்‌ அஸுரனை அழித்தவர்‌. 

காமதே, வ: - ஹிமாசலத்தில்‌ சங்கராலயத்தில்‌ அப்ஸரஸ்ஸுக்களால்‌ வணங்கப்படும்‌ பேரழகு 
உடையவர்‌. 

காமபால: - தன்‌ அடியார்களுக்கு கொடுத்த பயன்களைக்‌ காப்பவர்‌. 

காமீ - அனைவராலும்‌ விரும்பப்படுபவர்‌.. 

காந்த: - தன்‌ பேரழகால்‌ காந்தம்போல்‌ அனைவரையும்‌ ஈர்ப்பவர்‌. 


மக்தீற அவதாரம்‌. 


661. 


662. 


க்ருதாக,கம: - வேத. ஆகம மந்த்ரங்களில்‌ மறைந்திருக்கும்‌ தன்னை வெளிப்படுத்துமவர்‌.. 
அரீர்தே ஸ்யவபு: - இப்படியன்னும்‌ சொல்லமுடியாத திவ்ய வடிவை உடையவர்‌, 


664. 


வீர: - துஷ்டர்களை. அழிக்கும்‌ வீரமூுடையவர்‌.. 


ப்ரஹ்மம்‌ பூசிக்கத்தக்க நற்பண்புகளையுடையவன்‌ 


665, 


666. 
667, 


இரந்த; - முடிவில்லாதவர்‌: இடத்தாலும்‌ காலத்தாலும்‌ பொருளாலும்‌ முடிவில்லாதவர்‌. 

த.நஞ்ஜய: - ஊல்வத்தில்‌ உள்ள ஆசையை ஓயித்து. அவனையே விரும்பும்படி இருப்பவர்‌. 

ப்‌.ரஹ்மண்ய: - சித்துக்களும்‌ அசித்துக்களும்‌ இருப்பதற்கே காரணமாக இருப்பவர்‌. 

ப்‌ .ரஹ்மக்ருத்‌ ப்ரஹ்மா - - பெருத்த உலகைப்படைக்கும்‌ நான்முகனையும்‌ செலுத்துபவர்‌. 
ப்‌,ரஹ்ம - மிகப்ஸெரியவர்‌; தன்னை அண்டியவரையும்‌ பெரிதாக்குபவர்‌. 

ப்‌ ரஹ்மவிவர்த ந: - தர்மத்தின்‌ வகையான தவத்தை வளர்ப்பவர்‌. 

ப்‌.ரஹ்மலித்‌-- எண்ணிறந்த வேதங்களின்‌ ஆழ்பொருளை அறிபவர்‌. 
ப்ராஹ்மண: - வேதங்களைப்‌ ப்ரசாரம்‌ செய்ய அத்ரி கோத்ரத்தில்‌ தத்தாத்ரேயனென்னும்‌ 


அந்தணனாகப்‌ பிறந்தவர்‌. 


. ப்ரஹ்ம - வேதமாகிய ப்ரமாணத்தையும்‌ அவை உரைக்கும்‌ பொருளாகிய ப்ரமேயத்தையும்‌ 


உடையவர்‌. 


... ப்‌.ரஹ்மஜ்ஞ: - வேதங்களையும்‌ வேதப்பொருளையும்‌ அறிபவர்‌. 
்‌. ப்‌. ராஹ்மணப்ரிய: - வேதம்‌ ஓதும்‌ அந்நணர்களிடம்‌ அன்பு காட்டுபவன்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 57 


676, 


677. 


678. 


மஹாக்ரம: - ஜீவர்கள்‌ தன்னை அடைவதற்கு அறிவிலும்‌ பக்தியிலும்‌ படிப்படியாக ஏற 

வழி வைத்தீரூப்பவர்‌.. 

மஹாகர்மா - புழு பூச்சிகளையும்‌ அடுத்தடுத்த பிறவிகளில்‌ உயர்ந்து, தன்னையே அநுபவிக்க 
ஆசைப்படவைக்கும்‌ செயல்களை உடையவர்‌. 

மஹாதேஜ: - தமோகுணத்தால்‌ பிறவிச்‌ சுழலில்‌ சிக்கியிருக்கும்‌ மனிதர்களின்‌ அறிவின்மையாகிற 
இருளை ஒழிக்கும்‌ ஒளியள்ளவர்‌.. 


்‌. மஹோரக,: - தான்‌ மஹானாக இருந்தும்‌, தாழ்ந்த பிறவிகளின்‌ இருதயத்திலும்‌ அவர்களை 


உயர்த்துவதற்காக நுழைந்து இருப்பவர்‌. 


.. மஹாக்ரது: - பூசிப்பதற்கு எளியவர்‌: செல்வத்தைப்‌ பாராமல்‌ தூய பக்தியை நோக்குபவர்‌.. 


மஹாயஜ்வா - தன்னையே பூசிப்பவர்களை உயர்த்துபவர்‌. 


- மஹாயஜ்ஞு: - திருப்பள்ளிலயமுச்சி, நீராட்டம்‌, அலங்காரம்‌. நைவேத்யம்‌ ஆகியவற்றை மிகுதியாக 


உடையவர்‌. 
மஹாஹவி: - மனம்‌, புத்தி, புலன்‌. ஆத்மா ஆகியவற்றையே ஸமர்ப்பணமாக ஸாத்விகர்களிடம்‌. 
ஏற்றுக்கொள்பவர்‌; மற்ற பலிகளை ஏற்காதவர்‌.. 


தோத்திரத்தை ஏற்கும்‌ தகுதி உடைவன்‌ 


684. 


ஸ்தவ்ய: - தோத்திரம்‌ செய்வதற்குத்‌ தகுதியானவர்‌. 


ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 


ஸ்தவப்ரிய: - யார்‌ எந்த மொழியால்‌ தோத்திரம்‌ செய்தாலும்‌, பிழையிருந்தாலும்‌. 
அன்புடன்‌ ஏற்பவர்‌. 
ஸ்தோத்ரம்‌ - அவர்‌ அருளாலேயே துதீப்பதால்‌, துதியாகவும்‌ இருப்பவர்‌. 


்‌. ஸ்துத: - ஆத்சேஷன்‌ கருடன்‌ முதலான நீத்யர்களாலும்‌, பிரமன்‌ முதலான தேவர்களாலும்‌. 
'துதிக்கப்படுபவர்‌. 


நம்‌ போன்ற மக்களாலும்‌ அவரவர்‌ தகுதிக்கேற்பத்‌ 
ஸ்தோதா - தம்மைத்‌ துதிப்பவரைத்‌ தாமே துதிப்பவர்‌. 


... ரணப்ரிய: - தன்‌ அடியார்களைக்‌ காக்க விருப்பத்தோடு சண்டையிடுபவர்‌. 
. பூரயிதா - தன்னைத்‌ துதீப்பவர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுபவர்‌ (ஆகவே துதிக்க. 


மயங்குவார்‌ என்று நினைப்பது தவறு. நமக்குப்‌ பயனளிக்கவே நம்‌ துதியை ஏற்கிறார்‌). 


... புண்ய: - மஹாபாபிகளையும்‌ தூய்மைப்படுத்தி தம்மைத்‌ துதிக்கவைப்பவர்‌. 
... புண்யகிர்த்தி: - பாவங்களைத்‌ தொலைக்க துதியே போதும்‌ என்னும்‌ புகழ்பெற்றவர்‌. 


அகாமய: - ஸம்ஸாரமென்னும்‌ நோய்க்கு பகைவர்‌: ஆரோக்யம்‌ அருளுபவர்‌. 


.. மகோஜவ: - மேற்கூறிய செயலை மிக விரைவில்‌ செய்பவர்‌. 


தீர்த்த கர: - பாவங்களைப்போக்கும்‌ கங்கை, புஷ்கரம்‌ ஆகிய புண்யதீர்த்தங்களை உருவாக்குபவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 59 


ஸ்ரீக்ருஷ்ண அவதாரம்‌ 


வஸுரதா - தன்‌ பிறப்பிற்குக்‌ காரணமான திவ்யமான ஒளியானவர்‌. 


.. வஸுப்ரத, : - தேவகிக்கும்‌ வஸுதேவருக்கும்‌ தன்னையே செல்வமாகக்‌ கொடுத்தவர்‌. 


.. வாஸுதேவ: - வஸுதேவரின்‌ மைந்தன்‌. 


வஸு: - பாற்கடலில்‌ வஸித்து, வடமதுரையில்‌ கண்ணனாகப்‌ பிறந்தவர்‌. 


்‌. வஸாமஙா: - வஸுதேவரிடத்தில்‌ மனம்‌ வைத்தவர்‌. 
... ஹவி: - கம்ஸனுக்கு அஞ்சி வஸுதேவரால்‌ நந்தகோபனிடம்‌ வளர்ப்பதற்குக்‌ கொடுக்கப்பட்டவர்‌. 


ஸத்‌.க.தி: - பிறக்கும்போதே அஸுரர்களை அழித்து பக்தர்களைக்‌ காப்பவர்‌. 
ஸத்க்ருதி: - ஸம்ஸார விலங்கை அறுக்கும்‌ சிறு விளையாட்டுக்களை (வண்ணை திருடியது. 
கட்டுண்டது) உடையவர்‌. 


்‌. ஸத்தா - அனைவரும்‌ இருப்பதற்கே ஆதாரமானவர்‌. 


எத்‌.பூ.தி: - ஸாதுக்களுக்கு அனைத்து உறவாகவும்‌ செல்வமாகவும்‌ இருப்பவர்‌. 


்‌.. ஸத்பராயண: - பாண்டவர்கள்‌ போன்ற ஸாதுக்களுக்கு அடையும்‌ இடமாக இருப்பவர்‌. 
.. ராரே: - யாதவர்கள்‌, பாண்டவர்கள்‌ போன்றோரை தீயவரை ஒழிக்கும்‌ செயலுக்குச்‌ சேனையாகக்‌ 


ர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 60 


710. 


7. 
112. 


713. 
714. 


715. 
716. 


717. 


716, 


719. 
720. 


யது, ஸ்ரேஷ்ட,: - பட்டாபிஷேகம்‌ இழந்த யதுகுலத்தை உயர்த்தினபடியால்‌ யாதவர்களுள்‌ 
சிறந்தவர்‌. 


ஸக்கீவாஸ: - ஸநகர்‌ முதலான சான்றோர்களுக்கு இருப்பிடமானவர்‌.. 

ஸாயாமுந: - தூயபெருநீர்‌ யமுனையாற்றின்‌ கரையில்‌ ஜலக்ரீடை பூக்கொய்தல்‌ போன்ற. 
'விளையாட்டுக்களைச்‌ செய்தவர்‌. 

பூ.தாவாஸ: - எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ தங்குமிடமானவர்‌. 

வாஸ-தே வ: - பன்னிரண்டு எழுத்துக்கள்‌ காண்ட வாஸுதேவ மந்த்ரத்தால்‌ கூறப்படுபவர்‌. 
அலை: - கக்கு தறை செய்தலும்‌ கனல்‌ வன காதன்‌ தனத 
அத்தனையும்‌ செய்தும்‌, ஒன்றும்‌ செய்யவில்லையே என்று ஏங்கியவர்‌. 

க.ர்பஹா - கோவர்த்தன மலையைத்‌ தாக்கியது போன்ற செயல்களால்‌ தேவர்களின்‌ 
கர்வத்தை அடக்கியவர்‌. 

கர்பத.,: - தன்‌ வீரச்சயல்களைக்‌ கண்ட யாதவர்களுக்குச்‌ செருக்கை ஊட்டியவர்‌. 

அத்‌,ருப்த: - நிகரற்ற தன்‌ வெருமையாலும்‌ செருக்குக்‌ கொள்ளாதவர்‌. 

துர்தற: -சிறுபிராயத்து விளையாட்டுக்களிலும்‌, தன்‌ வற்றோரால்‌ பிடிக்க முடியாதவர்‌; தீயவர்களாலும்‌. 
பிடிக்க முடியாதவர்‌. 


ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 61 


721. 


அபராஜித: - வெல்லப்படமுடியாதவர்‌; பக்தர்களான பாண்டவர்களையும்‌ வெல்லப்பட 
முடியாதவர்களாகச்‌ செய்தவர்‌. 

விஸ்வமூர்த்தி: - உலகையே தன்‌ திருமேனியாகக்‌ கொண்டவர்‌: ஆகையால்‌ எந்த ஒரு 
உறுப்பையும்‌ வீணாக விடமாட்டார்‌. 


.. மஹாமூர்த்தி: - உலகமே தன்னுள்‌ அடங்கும்‌ பெரும்‌ திருமேனி உடையவர்‌. 
... தி,ப்தமூர்த்தி: - உலகில்‌ ஒளிபடைத்த எதையும்‌ தன்‌ திருமேனியில்‌ அம்சமாகக்‌ கொண்டவர்‌. 


அமூர்த்திமாக்‌ - பெயர்‌, உருவ வேறுபாடு இன்றி ஸு்ஷ்ம நிலையில்‌ இருக்கும்‌ ப்ரக்ருதி 
ஜீவர்கள்‌ ஆகியோருக்கு ஸ்வாமியானவர்‌. 

அஇகேகமூர்த்தி: - கண்ணனாகப்‌ பிறந்தபோதும்‌, தானே வாஸுதேவன்‌, பலராமனே 
ஸங்கர்ஷணன்‌. மகனே ப்ரத்யும்நன்‌, பேரனே அநிருத்தன்‌ - என பல உருவங்கள்‌ எகாண்டவர்‌. 
அவ்யக்த: - மனித உருவில்‌ பிறந்தபடியால்‌ மேற்கண்ட பெருமையெல்லாம்‌ மறைந்திருப்பவர்‌. 
மதைமுர்த்தி: - விச்வரூபத்தின்போது அர்‌ஜநனுக்குக்‌ காட்டப்பட்ட பல நூறு உருவங்கள்‌ கண்டவர்‌ 


!. ஏக: - தன்‌ பெருமையில்‌ தன்னிகரற்றபடியால்‌ ஒருவரானவர்‌. 


நைக: - அவன்‌ உடைமைகளுக்கு முடிவில்லாதபடியால்‌, ஒன்றாய்‌ இல்லாமல்‌ பலவானவர்‌. 
ஸ: - க்ருஷ்ணாவதாரத்தில்‌ தன்னைப்பற்றிய உறுதியான அறிவை சிறுவர்களுக்கும்‌ விளைத்தவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 62 


733, 


734. 


வ: - அனைத்தும்‌ தன்னிடத்தில்‌ வஸிப்பவர்‌; தான்‌ அனைத்திலும்‌ வஸிப்பவர்‌. 

சேற்றில்‌ விழுந்த மாணிக்கம்‌ ஒளிவிடாது: ஆனால்‌ பகவான்‌ ஸம்ஸாரத்தில்‌ பிறந்தாலும்‌ ஒளி 
குறையாதவர்‌. 

கிம்‌ - அனைவராலும்‌ 'எப்படிப்பட்டவரோ' ! என்றறியத்‌ தேடப்படுபவர்‌. 


்‌.. யத்‌ - தன்னைத்தேடும்‌ அடியார்களைக்‌ காக்க எப்போதும்‌ முயற்சி செய்பவர்‌. 

- கத்‌ - அடியார்களுக்கு தன்னைப்‌ பற்றிய அறிவையும்‌ பக்தியையும்‌ வளர்ப்பவர்‌. 

.. புதமநுத்தமம்‌ - தனக்கு மேலானது இல்லாத சிறந்த அடையும்‌ இடமானவர்‌. 

.. லோகபுந்து,: - உலகத்தார்‌ அனைவரோடும்‌ அறுக்க முடியாத உறவு கொண்டவர்‌. 

்‌. லோகநாத,:- உலகத்துக்கே தலைவர்‌; ஆகையால்‌ அனைவருக்கும்‌ உறவானவர்‌. 

: மாதவ: - மஹாலக்ஷ்மிக்குக்‌ கணவர்‌; ஆகவே இருவருமாக நமக்குத்‌ தாயும்‌ தந்தையுமான 


உறவை உடையவர்கள்‌. 
ப,த்தவத்ஸல: - தன்னை உறவாக எண்ணும்‌ பக்தர்களிடம்‌ சிறந்த அன்புள்ளவர்‌. 


. ஸுவர்ணவர்ண: - தங்கம்‌ போன்ற நீறமும்‌ மேன்மையும்‌ உடையவர்‌. 


. ஹேமாங்க;: 


- பொன்னிறமான அங்கங்கள்‌ உடையவர்‌. 
ஹாங்க,: - உபநிஷத்துக்களால்‌ பேசப்படும்‌ சிறந்த அடையாளங்களை மறைக்காமலே, தேவகியின்‌ 
விருப்பப்படி பிறந்தவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


746. 


747. 


748, 


749, 


750. 


751. 
752. 


753, 


754. 
755, 
756, 


6 
சந்தநாங்க தீ, - மகிழ்ச்சியைக்கொடுக்கும்‌ தோள்வளைகள்‌ முதலிய ஆபரணங்களை 

வீரஹா - பால்குடிக்கும்‌ சிறு குழந்தைப்பருவத்திலும்‌. பூதனை சகடாஸுரன்‌ முதலிய அணாரர்களை 
விஷம: - ஸாதுக்களுக்கு நன்மையையும்‌ தீயவர்களுக்குத்‌ பயத்தையும்‌ கொடுப்பதால்‌ வேற்றுமை 
உள்ளவர்‌. 

மருந்ய: - மனிதனாகப்‌ பிறந்தபோதும்‌ எக்குற்றமும்‌ அற்றவர்‌. 

க்‌.ருதாஸி:- தமது நற்பண்புகளைத்‌ தெளித்து, உலகை வாழ்விப்பவர்‌. 

சல்‌: - துர்யோதனன்‌ முதலான தீயவர்களால்‌ அசைக்கமுடியாதவன்‌. 

சல்‌: - தன்‌ அடியவரின்‌ சொல்லை மெய்யாக்க, தன்‌ சொல்லை பொய்யாக்கவும்‌ தயங்காதவர்‌, 
பீஷ்மருக்காக ஆயுதம்‌ எடுத்தார்‌. 

அமாநீ - பக்தர்கள்‌ விஷயத்தில்‌ தன்‌ மேன்மையைப்‌ பார்க்காதவர்‌: பாண்டவர்களுக்காகத்‌ 
தூது சென்றார்‌. 

மாருத, - பக்தர்களுக்கு கெளரவம்‌ கொடுப்பவர்‌. 

மாந்ய: - பக்தர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்களுக்கு மேன்மை தருபவர்‌. 

லோகஸ்வாமி - தன்னைத்‌ தாழ்த்திக்கொண்டாலும்‌ எப்போதுமே உலகங்களுக்கெல்லாம்‌ தலைவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 64 


77. 


ட ப்ரக்ரஹ 


சரினோகத்‌ ருத்‌; - மூன்று உலகங்களையும்‌ தாங்குபவர்‌: ஆகையாலேயே உலகத்தார்க்கு. 
எளியவர்‌. 


.. ஸுமேதா: - தம்மைப்‌ பூசிப்பவர்களுக்கு நன்மையைத்‌ தரும்‌ நல்லண்ணம்‌ உடையவர்‌. 
.. மேத, ஜ: - மூன்‌ ஜன்மத்தில்‌ தேவகி செய்த தவத்தின்‌ பயனாக அவதரித்தவர்‌. 


கந்ய; - அடோர்களின்‌ ப்ரார்த்தனைக்காகப்‌ பிறந்ததை தனக்குப்‌ பெரும்‌ பேராகக்‌ கருதுபவர்‌. 


.. ஸத்யமேதா,: - யாதவர்களுக்குள்‌ ஒருத்தனாக மெய்யாக நினைத்து வெளிக்காட்டியவர்‌. 


ததாதர:- "ஏழு வயதுச்‌ சிறுவனாக, தன்‌ சுண்டுவிரலாலே கோவர்த்தன மலையைத்‌ தூக்கி, ஏழு நாட்கள்‌ 
குடையாகப்‌ பிடித்தவர்‌. 


... தேஜோவ்ருஷ: - அன்பர்களைக்‌ காப்பதில்‌ தன்‌ சக்தியைப்‌ பொழிபவர்‌. 


ஜ்யுதிதற: - சிறு கண்ணனாக இந்திரனையும்‌. அத பாங்கி உ அளி: 

ட ணல்காட ட 2. 
தான்‌ தேரோட்டியாக இருந்து, கடிவாளத்தால்‌ குதிரைகளைக்‌ கட்டுப்படுத்தியவர்‌: 
தன்‌ சொல்லால்‌ அர்ஜுனனைக்‌ கட்டுப்படுத்தியவர்‌. 


. நீக்‌ ரஹ: - அர்ஜுனனின்‌ வல்லமையை எதிர்பார்க்காமல்‌, தன்‌ தேரோட்டும்‌ தீறனாலேயே 


பகைவர்களை அடக்கியவர்‌. 


மர்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


768. வ்யக்‌ர: - அர்ஜுனன்‌ வெல்லும்வரை பொறுமையில்லாமல்‌ பகைவர்களை தாமே 
அழிக்கப்‌ பரபரத்தவர்‌. 
769. நைகம்ருங்க,: - எதீரிகளை வெல்ல, பல வழிமுறைகளைக்‌ கையாண்டவர்‌. 
அவதாரத்திற்கு காரணமான வ்யூஹம்‌ 
ரர, 


772. சதுர்பாஹு: - தேவகியின்‌ கர்ப்பத்திலிருந்து பிறந்தபோதே நான்கு கைகள்‌ உடையவர்‌. 

773. சதுர்வ்யூஹ: - வ்யூஹத்தைப்போலவே நான்கு வடிவங்களிலும்‌, ஜ்ஞானம்‌. பலம்‌ முதலான 
குணங்களை முறையே உடையவர்‌. 

774, சதுர்க தி: - பூசையின்‌ ஏற்றத்தாழ்வுகளுக்கு இணங்க, இந்த்ரலோகம்‌. ப்ரஹ்மபதம்‌, கைவல்யம்‌, 

775. சதுராத்மா - அடியார்களின்‌ ஏற்றத்தாழ்வுகளுக்கு இணங்க, விழிப்பு, கனவு, ஆழ்நிலை உறக்கம்‌, 
முழு உணர்தல்‌ ஆகிய நான்கு நிலைகளிலும்‌ விளங்குபவர்‌. 


776. சதுர்பா,வ: - மேற்சொன்ன நான்கு நிலைகளிலும்‌, நான்கு நான்காகப்‌ பிரிந்து, பதினாறு, 
செயல்களைப்‌ புரிபவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 66 


ரா சதுர்வேதவித்‌-நுன்‌ ந்த ஆது்‌ 


778, ஏகபாத்‌ - ஸரீமந்நாராயணனான தன்‌ பெருமையில்‌ ஒரு பகுதியாலே கண்ணனாகப்‌ பிறந்தவர்‌. 

779. ஸமாவர்த்த: - இப்படிவ்யுஹத்திலும்‌ அவதாரங்களிலும்‌ திரும்பத்திரும்பப்‌ பிறப்பவர்‌. 

780. நில்ருத்தாத்மா -தன்‌ கருணையேலேயே உலகத்தைச்‌ செயல்படுத்தினாலும்‌, எதோடும்‌ ஒபடுறவில்லாதவர்‌. 

781. துர்ஜய:- தானே வெளிப்பட்டாலே ஒழிய, நம்‌ முயற்சியால்‌ மட்டும்‌ தெரிந்துகொள்ள முடியாதவர்‌. 

782, து.ரதிக்ரம:- தன்‌ திருவடியே புகலானபடியால்‌, யாராலும்‌ அதைத்‌ தாண்டிப்போக முடியாதவர்‌. 

783. து.ர்பை,:- புலன்களை அடக்காதவர்களால்‌ அடைய அரியவர்‌. 

784, து.ர்க,ம:- வலிமையற்ற மனதுடையவர்களால்‌ அடைய முடியாதவர்‌. 

785. துர்க,:- அறிவின்மையாகிய மதிள்‌ மூடுவதால்‌ உள்ளே ப்ரவேசிக்க முடியாதவர்‌. 

786. து.ராவாஸ: - அவித்யை மறைக்கிறபடியால்‌ பரமபதத்தில்‌ வாஸத்தை எளிதாகக்‌ கொடுக்காதவர்‌. 
புத்தாவதாரம்‌ - அஸர நிக்ரஹம்‌ 

787. து.ராரிஹா - புத்தராகப்‌ பிறந்து தீயவர்களைக்‌ கெடுத்தவர்‌. 

788. ரபாங்க,: - அஸரர்க்கு மயங்கும்படிக்கு அழகிய உருவம்‌ எடுத்தவர்‌. 

789. 'கஸாரங்க,: - அஸர உலகுக்கு தாழ்ந்த உலக இன்பங்களைப்‌ பற்றியே உபதேசித்துப்‌ பின்பற்றச்‌ 


ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


790. 
... தந்துவர்த ௩: - அஸரர்களுக்கு ஸம்ஸாரமன்னும்‌ கயிற்றை வளர்த்தவர்‌. 
்‌. இந்த்‌ ரகர்மா - இந்தீரனுக்குத்‌ தீங்குசய்யும்‌ அஸுரர்களை அழித்தவர்‌. 


ம்‌ எ 
ஸுதந்து: - அஸரர்களால்‌ தாண்ட முடியாத வலிமையான பேச்சு வலையை உடையவர்‌ 


மஹாகர்மா - அஸுரர்களை தண்டித்து. ஸாதுக்களைக்‌ காக்கும்‌ சிறந்த செயல்களை உடையவர்‌. 


க்ருதாக,ம: - தான்‌ செய்ததை மெய்யாக்க ஆகமங்களை ஏற்படுத்தியவர்‌. 


்‌.. உத்‌,ப,வ: - முக்தியைப்‌ பற்றி உபதேசிப்பதால்‌ ஸம்ஸாரக்கடலைத்‌ தாண்டியவர்போல்‌ 


ஸுந்தர: - அணரர்களைக்‌ கவரும்‌ அழகிய வடிவம்‌ கொண்டவர்‌. 

ஸாந்த- தன்‌ அழகால்‌, அணரர்களின்‌ உள்ளத்தை மென்மைப்படுத்துபவர்‌. 

ரத்கநாப,: - தான்‌ மெத்தப்படித்தவன்‌ என்பதைக்‌ காட்டும்‌ வயிற்றையும்‌, ரத்தினத்தைப்‌ போன்ற. 
உந்தியையும்‌ உடையவர்‌. 

ஸுலோசு: - மயக்கும்‌ கண்களை உடையவர்‌. 

அர்க்க; - அஸுரர்களாலே மஹாத்மாவென்று துதிக்கப்பட்டவன்‌... 


... வாஜஸுி: - தன்‌ நாஸ்திக உபதேசங்களால்‌ அஸுரர்களை உலக இன்பத்திலே ஈடுபடுத்தி, அதிகமாக: 


உண்ண வைத்தவர்‌. 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 68 


803, 


804. 


810. 
ஸாத்விகர்களுக்கு அரு! 
811. 
812. 
813. 


814, 


ஸ்ருங்கி, - அஹிம்ஸை வாதத்தை வலியுறுத்தி, கையில்‌ மயில்தோகை கட்டு 
வைத்திருப்பவர்‌. 

ஜயந்த: - அறிவே ஆத்மாவென்னும்‌, உலகமே பொய்யென்றும்‌ வீண்வாதம்‌ செய்து ஆஸ்திகர்களை 
ஜயித்தவர்‌. 


ர்வவிஜ்ஜயீ-தன்‌, ந்கால்வேறக்களை நங்துத்றாக்னைய பபர்‌ கர்றிலன்உனர 


. ஸுவர்ணபிந்து,: - தன்னுடைய வாதத்தீறமையால்‌ ஆஸ்திகவாதத்தை மறைத்தவர்‌. 


அகலா ஆழ்ந்த கருத்துக்கள்‌ உள்ளவரானபடியால்‌ யாராலும்‌ கலக்கமுடியாதவர்‌. 

ஸர்வவாகீ,ஸ்வரேஸ்வர: - வாதத்திறமைபடைத்த அனைவருக்கும்‌ தலைவர்‌. 

மஹாஹ்ரத,: - பாவம்‌ செய்தவர்‌ மூழ்கும்‌, புண்யம்‌ செய்தவர்‌ மறுபடியும்‌ நீராட விரும்பும்‌ ஏரி 

போன்றவர்‌. 

மஹாகர்த; - தன்‌ உபதேசத்தினால்‌ கெட்டுப்போனவர்களை தள்ளிவிடும்‌ பெரும்‌ குழிபோன்றவர்‌. 
பவன்‌ 

மஹாரநிதி3 - பக்தர்களால்‌ செல்வமாகக்‌ கொள்ளப்படுபவர்‌. 

குழுத,-- இவ்வுலகத்திலும்‌ அவ்வுலகத்திலும்‌ பக்தர்களோடு சேர்ந்து மகிழ்பவர்‌. 

குந்த: - பரதத்வமான தன்னைப்பற்றிய அறிவை அளிப்பவர்‌: குருக்கத்தி மலர்போல்‌ தூய்மையானவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 69. 


815. 


816. 


றன்ன தத்ததன 2-ல்‌ 
ன மடல்‌ பலன்‌ 
பர்ஜங்ய: - உல்‌ ட சதன்‌ என்னும்‌ மூன்று வெப்பங்களையும்‌ 
தணிக்கும்‌ மேகம்‌ போன்றவர்‌. 


்‌.. பாவ; - பக்தர்களிடம்‌ காற்றைப்போல்‌ செல்பவர்‌. 


அநீல: - பக்தர்களைத்‌ தானே அருளுபவர்‌; யாரும்‌ தூண்டத்‌ தேவையில்லாதவர்‌. 
அம்ருதாம்பமு: - தன்‌ குணமென்னும்‌ அமுதத்தை அடியார்களுக்கு ஊட்டுபவர்‌.. 
அம்ருதவபு: - அமுதத்தைப்‌ போன்ற திருமேனி உடையவர்‌. 


. ஸர்வஜ்ஞ: - தன்‌ பக்தர்களின்‌ திறமை, திறமையின்மை, ஸாதிக்க முடிந்தது. முடியாதது. 
அறிந்தவர்‌. 


அனைத்தையும்‌. 
ஸர்வதோமுக,: - இப்படித்தான்‌ அடையவேண்டும்‌ என்றில்லாமல்‌ தன்னை அடைய பல வழிகள்‌ உள்ளவர்‌. 


்‌. ஸுலப,: - விலைமதிப்பற்றவராக இருந்தும்‌, அன்வெனும்‌ சிறு விலையால்‌ வாங்கப்படுபவர்‌. 
.. ஸுவ்ரத: - எவ்வழியில்‌ தன்னை அடைந்தாலும்‌ அவர்களைக்‌ காக்க உறுதி கொண்டவர்‌. 

்‌. ஸித்‌,த,: - வந்தேறியாக அல்லாமல்‌ இயற்கையாகவே காக்கும்‌ தன்மை அமைந்தவர்‌. 

... பாத்ருஜித்‌ ஸத்ருதாபஈ: - சத்ருக்களை ஜெயித்தவர்களில்‌ தம்‌ சக்தியைச்‌ செலுத்தி பகைவர்களுக்கு: 


வெப்பத்தைக்‌ கொடுப்பவர்‌. 


வந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 70. 


827, 


ந்யக்‌ரோதோ,து,ம்பர: - வைகுந்தத்துக்குத்‌ தலைவரான பெருமை படைத்தவர்‌; 
கைகூப்புதாலேயே எளியவர்க்கும்‌ அருளுபவர்‌. 


எண்ணும்‌ எழுத்தும்‌. 


. அம்வத்த.: - குறைவான காலத்திற்கு வாழும்‌ இந்திரன்‌ முதலான தேவர்கள்‌ மூலம்‌ உலகை 


நடத்துபவர்‌. 


ஸப்தஜீஹ்வ: - அக்னியாக ஏழு நாக்குகள்‌ உடையவர்‌. 

ஸப்தைதா.: - ஏழு விதமான விரகுகளால்‌ செய்யப்படும்‌ யாகங்களை ஏற்பவர்‌. 

ஸப்தவாஹா: - ஸூ்யனுடைய தேர்க்குதிரைகளான ஓழு சந்தஸ்ஸுகளை தனக்கு வாஹனமாக 
அழூர்த்தி: - கும்‌ ஸருமைகளால்‌) மேற்சொன்ன அனைத்தையும்‌ விட மேம்பட்டவர்‌. 

க; - கர்மங்கள்‌ எனும்‌ குற்றம்‌ தீண்டாதபடியால்‌ ஜீவர்களைக்காட்டிலும்‌ உயர்ந்தவர்‌. 

அசிந்த்ய: - முக்தர்களோடும்‌ ஒப்பிடமுடியாமல்‌ உயர்ந்தவர்‌. 

பயக்ருத்‌- தன்‌ ஆணையை மதிக்காதவர்களுக்கு பயமூட்டேவர்‌. 

பூயஙாமம: - ஆணையின்படி நடப்பவர்களுக்கு பயத்தைப்‌ போக்குமவர்‌. 


மம்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. ரா 


அஷ்ட ஐச்வர்யங்களை அருளுபவன்‌. 


ந $88288 


848. 


அணு: - மிக நுண்ணியவர்‌ அணிமற்‌. 
ப்ருஹத்‌ - மிகப்பரிதான வைகந்தத்தைவிட பபரியவர்‌ (மஹிமா), 

கரும; - எங்கும்‌ தடையின்றி செல்லும்படி மிக லோசானவர்‌ (லகிமா).. 
ஸ்தா,ல3: - ஓரிடத்திலிருந்தே எல்லாப்‌ பொருள்களையும்‌ தொடும்‌ அளவிற்குப்‌ பருத்திருப்பவர்‌ (கரிமா). 
குணப்‌,ருக்‌- தன்‌ நினைவாலேயே, உலகையே தன்‌ பண்பைப்போல எளிதில்‌ தாங்குபவர்‌ (ஈசித்வம்‌). 


.. நிர்குண: - ஸத்வம்‌, ரஜஸ்‌ தமஸ்‌ ஆகிய முக்குணங்கள்‌ அற்றவர்‌ (வசித்வம்‌). 


மஹா - நினைத்ததை இடையூன்றி நடத்தவல்ல வருமை உடையவர்‌ (ப்ராகாம்யம்‌).. 
அத்ருத:-தபங்கலில்லாதவர்‌, கட்டுப்பபாதவர்‌ (ப்ராப்தி 

ஸ்வத்‌,ருத: - ஏனையோர்‌ ஒதி செய்து அடையும்‌ மேற்சொன்ன எட்டு சித்திகளும்‌ 
ஸ்வாஸ்ய: - என்றென்றும்‌ சந்த நிலையை உடையவர்‌; இன்று சிறப்படைந்த முக்தர்களை 
விட என்றுமே சிறப்பான நிலை உடையவர்‌. 


ஜீவர்களை ஆளுமவன்‌ 


849. 


ப்ராக்‌, வம்‌: - என்றுமே மூக்தியில்‌ இருக்கும்‌ நித்யஸுரிகளுக்கும்‌ ஆதாரமானவர்‌: 
இவர்‌ நினைவாலேயே அவர்கள்‌ நித்யர்களாக உள்ளார்கள்‌. 


ஹீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 72 


வம்ஸவர்த ந: - நித்யஸாரிகள்‌ எனும்‌ வம்சத்தை வளர்ப்பவர்‌. 

பாரப்‌.ருத்‌ - ஜீவர்கள்‌ தன்னைச்சேரும்‌ வரை அவர்களின்‌ பொறுப்பைத்‌ தாங்குபவர்‌. 

கதித: - முன்னால்‌ சொல்லப்பட்டவை, இணி சொல்லப்படுபவை ஆகிய அனைத்து மங்களமான 
குணங்களும்‌ பபொருந்தியஷாய்‌ மாஸ்த்ரங்களில்‌ போற்றப்பட்டவர்‌. 


.. யோகி, - சேராதவையையும்‌ சேர்க்கும்‌, நடக்காதவையையும்‌ நடத்தும்‌ பருமை கொண்டவர்‌. 
, யோகி: 


'யோகிகளுக்குத்‌ தலைவர்‌; யோகத்தை நிறைவேற்றுபவர்‌. 
ஸர்வகாமத,: - யோகத்தில்‌ நடுவே தவறினவர்களுக்கும்‌ தகுந்த பலனைக்‌ கொடுப்பவர்‌. 


.. ஆஸ்ரம: - யோகத்தில்‌ தவறியவர்களுக்கு தீரும்பவும்‌ அதைத்‌ தொடரத்‌ தகுதியான ஓய்விடத்தைக்‌ 


்‌. ம்ரமணா: - யோகத்தில்‌ தவறியவர்களுக்கு விட்ட இடத்திலிருந்தே யோகத்தைத்‌ தொடர வைப்பவர்‌. 


கொடுப்பவர்‌. 


ட வலை வணக வல்லை ஷை 
. வாயுவாஹு: - பலமான காரணங்களால்‌ யோகத்திலிருந்து நக்கவும்‌ அவர்களை 


'வேகமுள்ள கருடனைக்‌ கொண்டு தூக்கிச்செல்பவர்‌. 


. த.நுர்தறா - பக்தர்களின்‌ எதிரிகளை ஒழிக்க வில்லைடுத்திருப்பவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 


862. ததுர்வேத,: - தேவர்களும்‌ அஸுரர்களும்‌ வில்வித்தை கற்க அதற்குரிய மாஸ்த்ரத்தை 
தீயவர்களுக்கு யமன்‌: 
865. தண்ட: - தகுதியான அரசர்களைக்கொண்டு தீயவர்களை தண்டித்து தர்மத்தை நிலைநிறுத்துபவர்‌. 
864, தமயிதா - தானே நேராகவும்‌ இராவணன்‌ முதலானோரை அடக்குமவர்‌. 
885. அதம: - தான்‌ யாராலும்‌ அடைக்கப்படாதவர்‌.. 
866. அபராஜித: - யாராலும்‌ எங்கும்‌ எப்போதும்‌ எதனாலும்‌ வெல்லப்படாதவர்‌. 
867. ஸர்வளஹ: - சிறு பலன்களுக்காக வேறு தேவதைகளைத்‌ தொழுபவர்களையும்‌ பொறுப்பவர்‌. 
858. நியந்தா - மற்ற தேவர்களைத்‌ தொழுபவர்களையும்‌ ஊக்குவிப்பவர்‌ (இறுதியில்‌ அவர்கள்‌ தம்மை 
அடையக்‌ காத்திருப்பவர்‌).. 
869. நியம: - வேறு தேவதைகளிடம்‌ நீண்ட ஆயுள்‌ ஆகியவற்றை வேண்டினாலும்‌, அந்த தேவதைகளுக்கு 
அந்தராத்மாவாக இருந்து. பலனைத்‌ தானே கொடுப்பவர்‌... 
870. யம:- தேவர்களுக்கு வரம்‌ அளிக்கும்‌ வலிமையைத்‌ தந்து நடத்துபவர்‌. 
ஸத்வ குணத்தை வனர்ப்பவன்‌ 
871. ஸத்வவாந்‌ - கலப்பில்லாத மாத்த ஸத்வகுணத்தை உடையவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 74 
872. ஸாத்விக: - ஸத்வகுணத்தீன்‌ 'பலனான. அறம்‌, அறிவு, பற்றின்மை, செல்வம்‌ 


ஆகியவற்றின்‌ உருவமாகவே இருப்பவ! 
ஸத்ய: - ஸாத்விகமான மாஸ்த்ரங்களால்‌ போற்றப்படும்‌ உண்மையான புகழாளர்‌.. 


்‌.. ஸத்யதற்மபராயண: -ஸாத்விகமான தர்மத்தை நாம்‌ அதுஷ்டப்புதனால்‌ மகிழ்பவர்‌. 
்‌. அபிப்ராய: - ஸாத்விக தர்மங்களைக்‌ கடைப்பிடிப்பவர்களால்‌ விரும்பப்படுபவர்‌. 


ப்ரியார்ஹ: - தன்னையே விரும்புவர்களிடம்‌ பேரன்பு கொண்டவர்‌. 


்‌. இர்ஹ: - தன்னையே அடைய விரும்பும்‌ பக்தர்களுக்கு தகுந்தவர்‌. 


ப்ரியக்ருத்‌ - வேறு பயன்களை விரும்புவோர்க்கு அவற்றைக்‌ கொடுத்து, இறுதியில்‌ தம்மிடத்தில்‌ 
விருப்பத்தை வளர்ப்பவர்‌. 


. ப்ரீதிவர்தந:-. தன்னுடைய இனிமையான குணங்களால்‌ பக்தியை வளர்த்து தம்மிடம்‌ ஈடுபடுத்துபவர்‌. 
... விஹாயஸகை தி: - பக்தர்கள்‌ பரமபதத்தை அடைவதற்கு தாமே வழியாக இருப்பவர்‌. 


நெடுங்கால ஆசை - அர்ச்சிராதி மார்க்கம்‌ 


881. 


882. 


தியான்‌ கல்‌ தக்கது ்‌ 
ஸுருசி: - ஸுர்ய ஒளியால்‌ ப்ரகாசிக்கும்‌ பகலாக இருப்பவர்‌ (இரண்டாம்‌ படி). 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 75 
883. ஹதபுக்‌,விபு,: - ஹோமப்பொருட்களை உண்ணும்‌ சந்திரனின்‌ வளர்பிறையாய்‌. 


891. 


இருப்பவர்‌ (மூன்றாம்‌ படி, 

ரவி: -ஸுர்யம்‌ ப்ரகாசிப்பதால்‌ சிறந்ததான உத்தராயனமாக இருப்பவர்‌ (நான்காம்‌ படு. 

விரோச௩: - கதிரவன்‌ உத்தராயனம்‌ தக்ஷிணாயனம்‌ ஆகியவற்றில்‌ ப்ரகாசிக்கும்‌ 
ஸம்வத்ஸரமாக (ஆண்டாக) இருப்பவர்‌ (ஐந்தாம்‌ படு. 

ஸூர்ய: - எங்கும்‌ வீசும்‌ காற்றாக இருப்பவர்‌ (ஆறாம்‌ படி. 


்‌. ஸவிதா - மழையையும்‌ பயிரையும்‌ வளர்க்கும்‌ ஸுர்யனாக இருப்பவர்‌ (ஏழாம்படி). 
'. ரவிலோச௩: - சந்திரன்‌, மின்னல்‌, வருணன்‌ ஆகியவர்களுக்கு ஒளியூட்டுபவர்‌ (எட்டு, ஒன்பது. 


புத்தாம்படி. 

அரந்தஹுதபுத்‌ போக்தா:- யாகத்தில்‌ ஸமர்ப்பிக்கப்படுவதை ஏற்கும்‌ இந்த்ரனாகவும்‌, ஜீவர்களைக்‌ 
காக்கும்‌ நான்முகனாகவும்‌ இருப்பவர்‌ (பதினொன்று. பன்னிரண்டாம்‌ படி). 

ஸுக; - அமானவனால்‌ தீண்டப்பட்டு ஸம்ஸாரம்‌ ஒழிந்து தம்மை அடையும்‌ ஜீவனுக்கு இன்பத்தை 
நைகத 2 - பல அப்ஸரஸ்ஸுக்கள்‌ இந்த முக்தனை அலங்கரித்து தம்மிடம்‌ சேர்க்கும்படிச்‌ செய்பவர்‌. 


நலம்‌ அந்தமில்லாத நாடு 


892 


அக்‌.ரஜ; - முக்தியடைந்தவர்‌ அநுபலிக்கும்படி கம்பீரமாக அவன்‌ முன்‌ தோன்றுபவர்‌. 


மரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 76 


க்கத்‌ 88 88888 


ப 


அரீர்விண்ண: - ஜீவனை ஸம்ஸாரத்திலிருந்து அவனைப்பற்றிய கவலை இல்லாதவர்‌. 
ஸதைரமர்ஷீ - முக்தன்‌ செய்யும்‌ தொண்டுகளைப்‌ பெருமையோடு ஏற்பவர்‌. 
லோகாதிஷ்டாரும்‌: - முக்தர்கள்‌ இன்பம்‌ துய்க்கும்‌ உலகத்திற்கு ஆதாரமானவர்‌.. 

அத்புத: - முத்தர்கள்‌ எக்காலத்திலும்‌ அநுபவித்தாலும்‌ காணாதது கண்டதுபோல்‌ வியப்பாக இருப்பவர்‌. 
ஸகாத்‌ - முக்தர்களால்‌ பங்கிட்டு போற்றி அநுபவிக்கப்படுபவர்‌. 

ஸ்காதகதம: - பழையவராயினும்‌ புதியதாகக்‌ கிடைத்தவர்போல்‌ ஈடுபடத்தக்கவர்‌. 


கபில: நத ல்க இணைய கறுத்த ப இப்பக்‌ வைகுந்தம்‌ [மஹாலக்வி* 
மின்னல்‌, பகவான்‌ - 


கபிரவ்யய: - குறைவற்ற மகிழ்ச்சியை அநுபவிப்பவர்‌. 

வக்க பட அன்ன கி பண்‌ 

ஸ்வஸ்தி: - தானே மங்களவடிவமாக இருப்பவர்‌. 

ஸ்வஸ்திபுக்‌ - மங்களங்களின்‌ ஊற்றுவாயைக்‌ காப்பவர்‌. 

ஸ்வஸ்தித௯ஷண: - தமக்குத்‌ தொண்டுபுரியும்‌ முக்தர்களுக்கு திவ்யமான திருமேனி, சக்தி 
ஆகியவற்றை தகூழிணையாக அளிப்பவர்‌. 

அரெளத்ர: - கல்யாணகுணங்களின்‌ குளிர்ச்சியால்‌ கடுமையில்லாமல்‌ இருப்பவர்‌. 


ந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 7 


911. 


ர்‌ குண்ட லீ - தன்‌ திருமேனி அழகுக்கேற்ற குண்டலங்களை (காதணிகளை) அணிந்தவர்‌. 
.... சக்ரி - சுதர்ஸன சக்ர ஆயுதத்தை ஏந்தியவர்‌. 


விக்ரமீ - கம்பீரமான இனிய விளையாட்டுக்கள்‌ கொண்டவர்‌. 


. ஊர்ஜிதசாமா: - நான்முகன்‌ இந்திரன்‌ முதலியோரால்‌ மீறமுடியாத கட்டளை (படைத்தவர்‌. 


ஸப்தா,திக;- ஆயிரம்‌ நாக்கு உபைய அதிசோன்‌ போன்றோர்களாலும்‌ பேச முடியாத மஹிமைஉடையவர்‌. 


கஜேந்தா மோக்ஷம்‌ 


912. 


913. 
914. 


915, 


916. 
917. 


918. 


919. 


மாப்த,ஸஹ: - தெளிவில்லாத சொற்கள்‌ பேசும்‌ ப்ராணிகளின்‌ வேண்டுதல்‌ ஒலியையும்‌ ஏற்பவர்‌ 
ஸீஸீர: - கஜேந்தரனின்‌ கூக்குரல்‌ கேட்டவுடன்‌ மிகவிரைவகச்‌ சென்றவர்‌. 

யரர்வரிகர; - பகைவர்களை அழிக்கும்‌ ஐந்து ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு விரைந்தவர்‌. 

அக்குர: - கையில்‌ ஆயுதங்கள்‌ இருந்தும்‌ உடனே முதலையைக்‌ கொல்லும்‌ கடுமை இல்லாதவர்‌. 
பேல: - கருடன்மேல்‌ விரைந்தபோது ஆடையும்‌ ஆபரணமும்‌ கலைந்ததே பேரழகாக விளங்கியவர்‌. 
த.௬9:- ஆனையைக்காக்க மடுக்கரைக்கு விரைந்தவர்‌.. 

௧௪ ௬$௮ை:- விரைந்து வந்திருந்தும்‌ “நான்‌ தள்ளியிருந்து நேரங்கடத்திவிடடேனே! வெட்கப்படுகிறேன்‌" 
என்று அன்புடன்‌ மொழிந்தவர்‌. 

௯ஷமிணாம்‌ வர: - பொறுமை உள்ளவர்களில்‌ சிறந்தவர்‌; யானையைக்‌ கண்டபின்பே பதட்டம்‌ 
நீங்கி, பாறுமை அடைந்தவர்‌. 


(ந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 78 


.. வித்‌,வத்தம: - சிறந்த அறிவாளி: யானையின்‌ துன்பத்தை தன்‌ கைகளால்‌ 
'தடவிக்கொடுத்துப்‌ 


போக்கத்‌ தெரிந்தவர்‌... 


. வீதபய: - தன்‌ வேசுத்தாலேயே கதேந்த்ரனின்‌ பயத்தைப்‌ போக்கியவர்‌. 


புண்யஸ்ரவணகீர்த்தக: - கஜேந்த்ரமோக்ஷத்தை கேட்டாலும்‌ சொன்னாலும்‌ பாவங்களை நீக்குபவர்‌. 
உத்தாரண: - யானையையும்‌ முதலையையும்‌ குளத்திலிருந்து கரையேற்றியவர்‌. 


... து.ஷ்க்ருதிஹா - தீயதான முதலை கறையேறியபிறகு அதை அழித்தவர்‌. 
... புண்ய: - இந்த புண்ணியகதையைப்‌ பாடும்‌ நம்மைத்‌ தூய்மைப்படுத்துபவர்‌. 


துடுஸ்ஸ்வப்ஈகாறா: - இதைக்கேட்பவர்களுக்குக்‌ கட்ட கனவைப்‌ போக்குபவர்‌. 


. வீரஹா - கஜேந்த்ரனின்‌ பகைவனை (முதலை, ம்ருத்யு) அழித்தவர்‌. 


கண: - இன்சொற்களாலும்‌ தொட்டும்‌ தழுவியும்‌ கஜேந்த்ரனைக்‌ காத்தவர்‌. 


.... ஸந்த: - இப்படி தன்‌ அடியார்களுக்காக இருப்பவர்‌: அவர்கள்‌ விருப்பத்தை நிறைவேற்றி பக்தியை 


வளர்ப்பவர்‌. 


. ஜீவ: ரக்த ப்தி அனறு கல்லு அது னிட பப்‌ 


அரந்தருப: - பக்தர்களைக்காக்க பல வடிவங்களை எடுப்பவர்‌. 


மந்‌ விஷ்ணு ஸஹண்ரநாமம்‌ 


833. 


934, 


அ்துஸீ -. தா்‌ ண்‌ ன்‌ 
அனைத்துச்‌ செல்வங்களும்‌ உடையவர்‌. 


ஜிதமக்யு: - கோபத்தையே எவன்றவர்‌; முதலைக்கும்‌ நற்கதி அளித்தவர்‌. 
ப,யாபஹ: - இந்த வரலாற்றைக்‌ கேட்டவர்களுக்கு “என்னைக்‌ காக்கத்‌ தலைவன்‌ இல்லையே” 
என்ற பயத்தைப்‌ போக்குபவர்‌. 


்‌. சதுரஸ்ர: - பக்தர்களுக்காகப்‌ பதறினாலும்‌. அவன்‌ வேண்டுகோளைத்‌ திறமையுடன்‌ முடித்தவர்‌. 
்‌.. க.பீராத்மா: - தேவர்களும்‌ அறியவாண்ணாத ஆழமான தன்மை கொண்டவர்‌. 


விதி.ஸ:: - தேவர்‌ முதலானோரின்‌ தழுதழுத்த துதிக்கும்‌ எட்டாத மஹிமை உள்ளவர்‌. 

வ்யாதி.ஸ: - அந்தந்த தேவர்களுக்குரிய பதவியைக்கொடுத்து கடமையாற்றச்‌ செய்பவர்‌. 

தி: - தேவர்களுக்கு ஊனானவர்‌; யானையிடம்‌ பாசம்‌ வைத்தவர்‌. 

அகதி, - விலங்கான யானைக்குத்‌ தம்மையே தந்தவர்‌: ஆனால்‌ தேவர்களுக்குத்‌ தாழ்ந்த பலனைக்‌ 
கொடுப்பவர்‌. 

பூர்பு,வ: - பகவானுக்கு அடியவன்‌ நான்‌ என்றுணர்ந்த தூயலனுக்கு சிறந்த அடையுமிடமானவர்‌. 
லக்ஷம்‌: - பக்தர்களுக்குச்‌ செல்வமாக இருப்பவர்‌. 


.. ஸுவீர:- பக்தர்களின்‌ ஆபத்தைப்போக்கும்‌ சிறந்த சக்தி உடையவர்‌. 
்‌. ௬ுசிராங்கத,: - அடியார்கள்‌ கண்டு களிக்கத்‌ தன்‌ அழகான திருமேனியைக்‌ கொடுப்பவர்‌. 


குந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 80 


அவதாரத்துக்கும்‌ திருவிளையாடல்களுக்கும்‌ பயன்‌ 


ஜல: கிறிவுல்கப்க்ன் ள்கள்‌ த்‌ ல்‌ 
ஜுஜர்மாதி;: - மக்களின்‌ பிறவிக்குத்‌ தானே பயணாக இருப்பவர்‌ பருமானை அடைவதே பிறவிப்பயன்‌. 


. பீ.ம:- இப்படிப்பட்ட அருளை விரும்பாதவர்களை நரகம்‌ முதலான துன்பங்களால்‌ பயப்படுத்துபவர்‌. 
.. பீமபராக்ரம: - உலகிற்குத்‌ தீங்குசெய்யும்‌ அஸரர்களுக்கு அச்சம்தரும்‌ பேராற்றலுடையவர்‌. 
.. ஆதாரஙிலய: - தர்மத்தால்‌ உலகைத்தாங்கும்‌ ப்ரஹ்லாதன்‌ போன்ற ஸாதுக்களுக்கு ஆதாரமானவர்‌.. 


புஷ்பஹாஸ: - தன்னை அநுபவிக்கும்‌ திறன்‌ உள்ளவர்களுக்கு மாலைப்பூவைப்போல்‌ 


.. ப்ரஜாக.ர: - உழவன்‌ பயிரைக்காப்பதுபோல்‌ உறங்காமல்‌ இரவும்‌ பகலும்‌ அடியார்களைக்‌ காப்பவன்‌. 


2 - (தாழ்ந்தோரைக்காக்க இவர்‌ விழித்திருக்க வேண்டுமா?) இவரே அனைவரையும்விட 
உயர்ந்தவர்‌. ஆகையால்‌ கடமை உணர்வோடு விழித்திருக்கிறார்‌. 


.. ஸத்பதா,சார: - தொண்டுபுரியும்‌ நல்வழியில்‌ பக்தர்களை ஈடுபடுத்துபவர்‌.. 
.. ப்ராணத,; - உலக இன்பமன்னும்‌ விஷத்தால்‌ தீண்டப்பட்டவர்களுக்கு உயிர்‌ கொடுப்பவர்‌. 
. ப்ரணவ:- தனக்கும்‌ அத்மாக்களுக்குமுள்ள உறவை ப்ரணவத்தினால்‌ (ஓங்காரத்தினால்‌) அறிவிப்பவர்‌. 


முந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌. 81 


பண: தான்‌ தலைவனாக, ஜீவன்‌ தொண்டனாக இருக்கும்‌ நிலையை, பேரன்புவயப்பட்டு 
ப்ரமாணம்‌ - உண்மையான அறிவைக்‌ கொடுக்கும்‌ கருவியே ப்ரமாணம்‌. வேத ப்ரமாணத்தீன்‌. 
மூலம்‌ ஐயமில்லாத அறிவை அளிப்பவர்‌. 

ப்ராணநிலய: - பறவைகளுக்கு மரணாயைம்போல்‌, அனைத்து ஆத்மாக்களுக்கும்‌ இருப்பிடம்‌. 
ப்ராணத்‌ ருத்‌ - அந்த ஜீவர்களைத்‌ தாய்போல்‌ தாங்கிப்‌ பேணுபவர்‌. 

ப்ராணஜீவ௩: - ஆத்மாக்களை உணவும்‌ தண்ணீரும்போல்‌ இருந்து வளர்ப்பவர்‌. 

தத்வம்‌ - தயிரில்‌ வண்ணைபோல்‌, சித்துக்கள்‌ அசித்துக்கள்‌ ஆகியவற்றின்‌ ஸாரமாக இருப்பவர்‌. 
தத்வவித்‌ - தம்மைப்பற்றிய உண்மையை தாமே அறிந்திருப்பவர்‌.. 

ஏகாத்மா - உலகில்‌ ஒரே ஆத்மாவாய்‌ இருப்பவர்‌: அதாவது. இவர்‌ ஒருவரே உலகுக்குத்‌ தலைவராகவும்‌. 
'அநுபவிப்பவராகவும்‌, நன்மையை விரும்புபவராகவும்‌ உள்ளார்‌. 

ஐந்மம்ருத்யுஜராதிக.: - ஆயினும்‌. பிறப்பு இறப்பு மூப்புகளின்‌ சுழலைக்‌ கடந்தவர்‌. 

பூற்பு வஸ்லஸ்தரு: - பூ: புவ: ஸுவ: ஆகிய மூவுகைங்களில்‌ உள்ளோர்‌. 

தார: - அவர்களை ஸம்ஸாரக்‌ கடலைத்‌ தாண்டுவிப்பவர்‌; கப்பல்‌ போன்றவர்‌. 

ஸவிதா - அனைவரையும்‌ தந்தையைப்போல்‌ பிறப்பிப்பவர்‌.. 
ப்ரபிதாமஹ: - அனைவருக்க பாட்டனாராகட்‌ புகழ்பெற்ற நான்முகனுக்கே தந்தை. 


முந்‌ வீஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 82 
வேள்வியும்‌ பயனும்‌ 


gi. 
972. 


973. 
974. 


975. 


976. 


யஜ்ஞ: - வாருளைக்கொண்டு யஜ்ஞம்‌ செய்ய ஆற்றல்‌ இல்லாதவர்களுக்கு ஜபயஜ்ஞுமாய்‌ இருப்பவர்‌. 
யஜ்ரூபதி: - யஜ்ஞத்திற்குப்‌ பலனைக்‌ கொடுப்பவர்‌. 

யஜ்வா - ஆற்றலில்லாதவர்களுக்காக, தானே யஜமானனாக இருந்து யாகம்‌ செய்பவர்‌. 
யஜ்ஞூங்க,: - சக்தி உள்ளவர்கள்‌ செய்யம்‌ யாகங்களும்‌ தனக்குக்‌ கீழ்ப்பட்டருக்கும்படிச்‌ செய்பவர்‌. 
யஜ்ஞவாஹா: - யாகம்‌ செய்ய இன்றியமையாதவையன திறல்‌, ஈடுபாடு, தகுதி ஆகியவற்றைக்‌ 
கொடுத்து, யாகத்தை நடத்துபவர்‌... 

யஜ்ப்‌,ருத்‌ - யாகத்தில்‌ குறைகள்‌ இருந்தாலும்‌, தம்மை நீனைத்துச்செய்யப்படும்‌ பூர்ணாஹாதியால்‌, 
அதைமுழுமையடையச்‌ செய்பவர்‌. 

யஜ்ஞக்ருத்‌ - உலகநன்மைக்காக ஸ்ருஷ்டி தொடங்கியபோது யாகத்தைப்‌ படைத்தவர்‌. 

யஜ்ஜீ- அனைத்து யாகங்களும்‌ இவரைக்குறித்தே செய்யப்படுகிறபடியால்‌ யாகங்களுக்குத்‌ தலைவர்‌. 
யஜ்குஸாதந; - வருமானே அடையத்தகுந்தவர்‌ ண்னும்‌ அறிவேயஜ்ஞத்தைத்‌ தூண்டும்கோளக உள்ளவர்‌. 


- யஜ்ஞாந்தக்ருத்‌ - யாகத்தின்‌ முடிவான பயன்‌, பெருமானை அடைவதே சிறந்த பயன்‌: என்றும்‌ 


அறிவு. இந்த அறிவைப்‌ புகட்டுமவர்‌. 


மூர்‌ வீஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌ 


962. 


'தேவகீநந்தநண்‌ 
983. 


97. 


உழ 


யஜ்ஞகு.ஹ்யம்‌ - யாகத்தின்‌ ரஹஸ்யமாய்‌ இருப்பவர்‌; பூர்ணரான பகவான்‌ யாகத்தில்‌ 
கொடுக்கப்படும்‌ பொருட்களை எதிர்ப்பார்த்து, ஏற்று. த்ரூப்தி அடைவதுபோல்‌ நடிக்கிறார்‌. 
என்னும்‌ ரஹஸ்யத்தை மெய்யன்பர்களே அறிவார்கள்‌. 


அக்கம்‌ - அவன்‌ அருள்‌ பெற்ற மெய்யன்பர்களாலே அந்நத்தைப்போல்‌ (உணவைப்போல்‌). 
ப ன்‌ 


... அக்காத,:- தம்மை அனுபவிப்பவர்களை தாம்‌ அனுபவிப்பவர்‌. 
்‌. ஆத்மயோரி: - சர்க்கரையும்‌ பாலும்‌ கலப்பதுபோல்‌ தன்னை அதுபவிப்பவர்களை தம்மிடம்‌ 


ஸ்வயம்ஜாத: - யாருடைய வேண்டுதலும்‌ இல்லாமல்‌, தன்‌ இச்சைப்படி பூவுலகில்‌ பிறப்பவர்‌. 

வைகா ந: - அவதரித்து தன்‌ அடியார்களின்‌ துன்பத்தைப்‌ போக்குபவர்‌. 

 ஸாமகா,ய௩: - முக்தியடைந்தவர்களால்‌ வைகுந்தத்தில்‌ ஸாமவேதம்கொண்டு பாடப்படுபவர்‌. 

தே, வகி௩ந்த ந: - மேற்சொன்ன பெருமைகள்‌ எல்லாம்‌ வைகுந்தநாதனுக்கு மட்டும்‌ அல்ல. 
சஷ்டி 


மந்‌ விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌: 84 


990, 


991. 


992. 


ஸ்ரஷ்டா - கண்ணனே ப்ரபஞ்சத்தைப்‌ படைப்பவர்‌. 

க்ஷ்திம: - பூமிக்குத்‌ தலைவர்‌; இவர்‌ அனைத்துக்கும்‌ தலைவரானாலும்‌. பூமியின்‌ சுமையைக்‌ 
குறைக்கவே கண்ணனாகப்‌ பிறந்தபடியால்‌ பூமிக்கே தலைவர்‌... 

பாபநாமம௩: - தயிர்‌ வெண்ணை திருடியது. ராஸக்ரீடை முதலான கதையமுதத்தைக்‌ கேட்பவர்களின்‌ 
பாபத்தை ஒழிப்பவர்‌.. 


ஆயுதமே ஆபரணம்‌; கண்ணுள்‌ நின்று அகலாத திருவுருவம்‌. 


. ரங்க,ப்‌ ரத்‌ - பரம்‌எபாருளுக்கு அடையாளமான சங்கத்தைக்‌ கைகளில்‌ ஏந்தியவர்‌: தன்‌ 


வாயமுதைக்‌ கொடுத்து அத்தைப்‌ பேணுபவர்‌. 
௩ந்த,கி - தனக்கு மகிழ்ச்சியூட்டும்‌ நந்தகம்‌ என்னும்‌ வாளை ஏந்தியவர்‌. 
மறார்ங்கத ந்வா - நாணைாலியால்‌ உலகை நடுங்கச்செய்யும்‌ சார்ங்கமன்னும்‌ வில்லைப்‌ பிடித்தவர்‌. 


க.தா.தற: - ஊழிக்காலத்தைப்போல்‌ நெருப்பைக்கக்கி பகைவர்களை அழித்து, அடியார்களுக்கு. 
இன்பம்‌ கொடுக்கும்‌ களமோதக்‌ என்னும்‌ கதையை ஏந்தியவர்‌. 


. ரதா.ங்க, பானர்‌: - தேரின்‌ ஓர்‌ பகுதிபோல்‌ இருக்கும்‌ சக்கர ஆயுதத்தை தயார்‌ நிலையில்‌ பிடித்திருப்பவர்‌. 


ஸஹஸ்ரநாமம்‌ 85 


999. அச்ஷப்‌,ய: - தன்னிடம்‌ சரணாகதி செய்தவர்களுக்கு அபயம்‌ கொடுப்பதாகிய 

டத ன்‌ ஷ்‌ 

1000. ஸர்வப்ரஹரணாயுத,: - அடியார்களின்‌ துன்பம்‌ போக்கி, இன்பம்‌ கொடுக்கும்‌ எண்ணிறந்த. 
(ஆபரணத்துக்கொப்பான) ஆயுதங்களை தரித்தவர்‌... 
இப்படி ஆயிரம்‌ திருநாமங்களால்‌ ஸஞீமந்நாராயணனே புருஷோத்தமன்‌, திருமகள்‌ கேள்வன்‌, 
ஊரணாகதர்களுக்கு உயிரளிக்கும்‌ மருந்தாய்‌ இருப்பவன்‌, எல்லையில்லாத மங்களமான இயற்கை 
இலை, வடிவம்‌, பண்புகள்‌, திருவிளையாடல்கள்‌. மேன்மை, எளிமை ஆகியவற்றை உடையவன்‌, 
இடுக்கண்‌ களையும்‌ நண்பன்‌, தன்‌ அடியார்கள்‌ வேண்டுபவற்றையயல்லாம்‌ கொடுக்கும்‌ வள்ளல்‌ 
என்று போற்றப்படுகிறான்‌. ஆயிரம்‌ நாமங்களைச்‌ சொல்பவர்‌, செங்கண்‌ திருமுகத்துச்‌ செல்வத்‌ 
திருமாலால்‌ எங்கும்‌ திருவருள்பெற்று இன்புறுவர்‌. 


வநமாகீ கதீ, மார்ங்கி, மங்கி, சக்ரீ ௪ நந்த,கீ | 
ஸ்ரீமாந்‌ நாராயணோ விஷ்ணு: வாஸுதே, வோ பி, ரஷ்து || 


